Registered with the Registrar of News Paper 


For India under R.N.I. 11967/’°67 


வருகை ஃா 





வருட சந்தா ரூ.1/- 


= prs ஷா தூர்‌ ட 


Those who turn the world ன ரன்‌ ரர்‌ Acts.17:6. 








Vol. 67 


எங்கள்‌ ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம்‌ பூமியெங்கும்‌ எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது! சங்‌. 8:1 


ஆகஸ்ட்‌ 2021 No.8 








மனந்திரும்புதல்‌ புதுமலர்ச்சியின்‌ காலங்களை 
கொண்டு வருகிறது 


Repentance brings times of refreshing 


Rich Carmicheal 


€லதபகுதீகள்‌ : எஸ்றா 9-10; நெகேமியா 8,9. 


மனந்திரும்புதல்‌ கர்த்தரிட 
மிருந்து வரும்‌ ஒரு ஈவு. அவர்‌ நற்குணம்‌ 
நிறைந்தவர்‌. அவரிடத்தில்‌ நீடிய 
பொறுமையுண்டு. அவருடைய நற்‌ 
குணம்‌ நாம்‌ மனந்திரும்ப வழிநடத்து 
கிறது ரோமர்‌ 2:4. நாம்‌ நமது பாவங்களில்‌ 
மடிந்து போவது அவரது விருப்பமல்ல. 
மாறாக நாம்‌ நமது பாவங்களை விட்டு 
மனந்திரும்பி பரிபூரண ஆவிக்குரிய 
வாழ்வை அனுபவிக்கவும்‌, புதுமலர்ச்சி 
யின்‌ காலங்களை எதிர்பார்க்கவும்‌ அவர்‌ 


விரும்புகிறார்‌ (2 பேதுரு 3:9; அப்‌.3:19). 





எஸ்றாவின்‌ நாட்களின்‌ மனந்‌ 
திரும்புதலின்‌ தாக்கத்தை உதாரணமாகக்‌ 
கொள்வோம்‌. எஸ்றாவின்‌ புத்தகத்தின்‌ 
முதல்‌ எட்டு அதிகாரங்களிலும்‌ தேவ 
னுடைய ஜனத்திற்கு நன்மையான 
காரியங்கள்‌ சம்பவித்துக்‌ கொண்டிருந்‌ 
ததை வாசிக்கிறோம்‌. அவர்களைத்‌ 
திரும்ப அழைத்து வருவதைக்‌ குறித்த 
வாக்குத்தத்தங்களின்‌ நிறைவேறுதலி 
லிருந்து சம்பவம்‌ ஆரம்பமாகிறது 
எரே.29:10,11. பெர்ஸிய அரசன்‌ 
கோரேஸின்‌ இருதயம்‌ இளக்கமடைந்து 
நாடு கடத்தப்பட்ட யூதர்கள்‌ மறுபடியும்‌ 
யூதாவுக்கு வந்து ஆலயத்தைக்‌ கட்ட 
உத்தரவு பிறப்பிக்கின்றான்‌. அவர்கள்‌ 
வந்து கர்த்தருடைய கிருபையால்‌ 
எதிர்ப்புகளை மேற்கொண்டு பலி 
பீடத்தையும்‌ ஆலயத்தையும்‌ கட்டினர்‌. 
ஆலயம்‌ கட்டப்பட்டு பிரதிஷ்டை 
பண்ணப்பட்டகையும்‌ பஸ்கா சரிக்‌ 
கப்பட்டதையும்‌ கூறி அந்த அதிகாரம்‌ 
முடிகிறது. 

எஸ்றாவின்‌ செயல்பாடுகள்‌ 
ஏழாம்‌ அதிகாரத்தில்‌ ஆரம்பிக்கின்றன. 
அவன்‌ அரசருடைய தயவையும்‌ தேவனு 
டைய கிருபையையும்‌ பெற்றவனா 
யிருக்கிறான்‌. மேலும்‌ தேவனுடைய 
பிரமாணங்களில்‌ வைராக்கியமுடைய 
வன்‌ எஸ்‌.7:6-10. பூரண விசுவாசமும்‌ 
தைரியமும்‌ நிறைந்தவனாய்‌ தேவனை 
சார்ந்து கொண்டு தேவ பாதுகாவலோடு 
செல்ல விரும்பும்‌ அவன்‌ சேனைகளின்‌ 
உதவியை நாடவில்லை. 








பாவத்தின்‌ விளைவு 
இவ்வாறு நடைபெற்ற சம்பவங்‌ 
களின்‌ மத்தியில்‌ ஒன்பதாம்‌ அதிகாரத்தில்‌ 
இடையூறு ஏற்படுவகைக்‌ காண்கிறோம்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌, ஆசாரியர்களும்‌, 





லேவியரும்‌ அந்த தேசத்தின்‌ ஜனங்‌ 
களுக்கும்‌ அவர்களுடைய அருவருப்‌ 
பான கிரியைகளுக்கும்‌ விலகியிருக்க 
வில்லை என்று எஸ்றா கேள்விப்பட்‌ 
டான்‌ எஸ்றா 9:1-2. அப்பொழுது எஸ்றா 
எப்படி நடந்து கொண்டான்‌ என்று 
பாருங்கள்‌. அவன்‌ தன்‌ வஸ்திரத்தையும்‌ 
சால்வையையும்‌ கிழித்துக்கொண்டு தன்‌ 
தாடியிலுள்ள மயிரைப்‌ பிடுங்கி, திகைத்த 
வனாய்‌ உட்கார்ந்திருந்தான்‌. சிலர்‌ 
அவனோடு கூடிக்கொண்டார்கள்‌. 
அவனோ அந்திபலி செலுத்தப்படு 
மட்டும்‌ திகைத்தவனாய்‌ உட்கார்ந்‌ 
இருந்தான்‌ எஸ்றா. 9:3-4. 

தம்முடைய ஜனங்கள்‌ தங்‌ 
களைச்‌ சுற்றிலுமுள்ளவர்களைவிட 
வேறுபட்டவர்களாயிருக்க தேவன்‌ 
அழைக்கிறார்‌. புறஜாதிகளோடு சம்பந்தம்‌ 
கலப்பதால்‌ அவர்கள்‌ அசுத்தம்‌ அடை 
வார்கள்‌ என்பதும்‌, அவர்கள்‌ சரீர பிரகார 
மாகவும்‌ ஆவிக்குரிய பிரகாரமாகவும்‌ 
வாழ்வில்‌ கறைபட்டு விடுவார்கள்‌ 
என்பது அவரது எண்ணம்‌ 9:10-12. 
மேலும்‌ இவ்வகையான திருமண உறவி 
னால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ இருதயங்களை 
வேறு தெய்வங்களுக்கு நேராக திருப்பி 
தேவன்‌ மேலுள்ள பயபக்தியை விட்டு 
விடுவார்கள்‌ என்பதும்‌ அவருக்குத்‌ 
தெரியும்‌. அவர்கள்‌ வேறுபட்ட ஜனமா 
யிருந்தால்‌ மட்டுமே தேசக்திற்கு ஒளி 
யாகவும்‌ ஆசீர்வாதங்களுக்கு ஏதுவாகவும்‌ 
இருக்க முடியும்‌ என்பது அவரது இருதய 
வாஞ்சை. ஆனால்‌ அண்டை ஜனங்க 
ளோடு அவர்கள்‌ சம்பந்தம்‌ கலப்பதால்‌ 
தேவஜனம்‌ தங்களது அழைப்பிலும்‌ 
தூக்கத்திலும்‌ பலவீனமடைந்து விடுவார்‌ 
களே என்ற ஏக்கம்‌ அவரிட மிருந்தது. 





ஒன்று சபையில்‌ காணப்படும்‌ 
பலவீனம்‌ 


நாம்‌ (தேவ ஜனம்‌) உலகத்திலிருந்‌ 
தாலும்‌ உலகத்திற்குரியவார்களல்ல 
யோவா. 17:14-15. விட்டுக்கொடுத்தல்‌ 
என்ற பலவீனத்தினிமித்தம்‌ அனேக 
சபைகள்‌ இன்று உலகத்திற்குரியதாகி 
விட்டன. அதாவது உலகத்திலிருப்பது 
போன்ற பல பாவங்கள்‌ சபைக்குள்‌ 
பரவிக்‌ கிடக்கின்றன. உப்பாகவும்‌ ஒளி 
யாகவும்‌ தூய்மையுடன்‌ மாதிரியாக 
வாழும்படி அழைக்கப்பட்ட சபை குன்‌ 
தனித்தன்மையை இழந்துவிட்டது. 
ஏனெனில்‌ லெளக்கத்கை அது தனக்குள்‌ 
பிரவேசிக்க அனுமதித்துவிட்டது. 


பாவம்‌ பல விளைவுகளை 
ஏற்படுத்தக்கூடியது. எனவே இதை 
உணர்ந்த எஸ்றா கிழிந்த வஸ்திரத்‌ 
தோடும்‌ சால்வையோடும்‌ முழங்காற்படி 
யிட்டு தன்‌ கரங்களை தேவனாகிய 
கர்த்தருக்கு நேராக விரித்து ஜெபித்தான்‌. 
“என்‌ தேவனே நான்‌ என்‌ முகத்தை என்‌ 
தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க 
வெட்டிக்‌ கலங்குகிறேன்‌. எங்கள்‌ அக்கர 
மங்கள்‌ எங்கள்‌ தலைக்கு மேலாகப்‌ பெரு 
கற்று. எங்கள்‌ பிதாக்களின்‌ நாட்கள்‌ 
முதல்‌ இந்நாள்‌ மட்டும்‌ நாங்கள்‌ பெரிய 
குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம்‌. 
எங்கள்‌ குற்றம்‌ வான பரியந்தம்‌ வளர்ந்து 
போயிற்று. எங்கள்‌ அக்ரெமங்களினி 
மித்தம்‌ நாங்களும்‌ எங்கள்‌ ராஜாக்களும்‌, 
எங்கள்‌ ஆசாரியர்களும்‌ இந்நாளிலிருக்‌ 
கிறதுபோல அன்னிய ராஜாக்களின்‌ 
கைகளில்‌ வெட கத்துக்கும்‌ ஒப்புக்‌ கொடுக்‌ 
கப்பட்டோம்‌” எஸ்றா 2:67. பாவம்‌ அவர்‌ 
களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது 
என்று எஸ்றா அறிந்தான்‌. அவர்கள்‌ 
திரும்பி வந்தாலும்‌ மீண்டும்‌ பாவம்‌ 
செய்தால்‌ தேவன்‌ அவர்களுக்கென்று 
வைக்திருக்கும்‌ நன்மையான காரியங்‌ 
களை இழந்து போவார்கள்‌ 9:13-14. 
தேவன்‌ தமது ஜனத்துக்கு கருபையுள்ள 
வராயிருந்தபடி யால்‌ அவர்கள்‌ அக்கிரமத்‌ 
துக்குத்தக்கதாக அவர்களை கண்டியா 
மல்‌ இரக்கமாக மன்னித்து மறுபடியும்‌ 
புதியதொரு வாழ்வை அளித்ததாக வச.9 
கூறுகிறது. ஆகவே மறுபடியும்‌ தேவ 
பிள்ளைகள்‌ பாவம்‌ செய்வது தேவ 
கிருபையை அவமதிப்பதாகும்‌. தேவன்‌ 
தமது ஜனத்துக்கு வைத்திருக்கும்‌ திட்டங்‌ 
களும்‌ நோக்கங்களும்‌ அபத்திலிருப்பதை 


எஸ்றா உணர்ந்தான்‌. 








பாவத்தின்‌ விளைவைக்‌ குறித்து 
எஸ்றாவைப்‌ போன்ற கரிசனை உங்க 
ளுக்கு உண்டா? பாவத்தினாலே உங்கள்‌ 
சபையிலோ உங்கள்‌ வாழ்விலோ ஏற்‌ 
படும்‌ விளைவுகளை உணருகிறீர்களா? 

ஒன்னும்‌ நம்பிக்கையுண்டூ 

எஸ்றா இவ்வாறு தன்னை 
தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து ஜெபித்த 
போது ஒரு கூட்டம்‌ ஆண்களும்‌ பெண்‌ 
களும்‌ கூட புலம்பி அழ ஆரம்பித்தனர்‌. 


(3-ம்‌ பக்கம்‌ பார்க்க) 


(71 வேண்டுகோள்‌ 


வங்கி வழியாக காணிக்கை அனுப்பினால்‌ 
தயவுசெய்து உடனே எங்களுக்கு தெரியப்‌ 
படுத்துங்கள்‌. காணிக்கையை உங்கள்‌ 
பெயரில்‌ வரவு வைக்கவும்‌, ரசீது 
அனுப்பவும்‌, அடுத்த ஆண்டு பத்திரிகை 
அனுப்பவும்‌ அது அவசியம்‌ 

: 95432 21008 

: 94897 40295 








மொயைல்‌ 
வாட்ஸ்அப்‌ 


விசுவாசிகளை ஜெபிக்க வைக்கக்கூழிய மனிதனே ஒதுவரை உலகம்‌ காணாத மிகப்பெரிய எழுப்புதலை தேவனுடைய உதவியால்‌ கொண்டூவருவான்‌ 


2 பகைஞனையும்‌ பழிகாரனையும்‌ அடக்கிப்போட, தேவரீர்‌ . . . குழந்தைகள்‌ பாலகர்‌ வாயினால்‌ பெலன்‌ உண்டூ பண்ணினீர்‌ சங்‌.8:2 வருகையின்‌ தூதன்‌ 





ஆசிரியர்‌: 
வெஸ்லி தேவதாசன்‌ 
(Former Editor : S.Devadason 1955 - 1999) 


Advisory Board : T. Peter, 


D. StanlyJones, S. Thomas Ganesh, 
Christy Samuel, Christinal P.Mony 











இற்மாகு பொன்னான சிந்தனை 

அமெரிக்காவில்‌ 20.02.2021 அன்று ஒரு விமானம்‌ விண்ணில்‌ 
பறந்து கொண்டிருக்கும்போது அதன்‌ ஒரு இன்ஜினில்‌ தீ பிடித்தது. 
ஜன்னல்‌ வழியாக தீயைப்‌ பார்த்த பயணிகள்‌ பயந்து அலறினர்‌. 
அப்பொழுது விமான ஓட்டியின்‌ (P[0!) குரல்‌ கேட்டது. அவர்‌ கூறினார்‌, 
“நீங்கள்‌ பயப்பட வேண்டாம்‌; நான்கு நிமிடங்களில்‌ நான்‌ உங்களை 
விமான நிலையத்தில்‌ இறக்கி விடுவேன்‌”. பயணிகள்‌ தைரியம்‌ அடைந்து 
அமைதியாயினர்‌. சொன்னவண்ணம்‌ விமான ஓட்டி ஒரு உயிர்‌ சேதமும்‌ 
இல்லாமல்‌ விமானத்தை விமான நிலையத்தில்‌ தரையில்‌ இறக்கினார்‌. 
பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாம்‌ அறிந்தவர்‌, நமது பாடூ 
களையும்‌ இக்கட்டுகளையும்‌ அறிந்த ஆண்டவர்‌ இயேசு நம்மைச்‌ சேத 
மில்லாமல்‌ காத்துக்‌ கொள்வார்‌. 

வீரக்டுக்குத்ரும்‌ 

“மலைகள்‌ விலகினாலும்‌, பர்வதங்கள்‌ நிலைபெயர்ந்தாலும்‌ 
என்‌ கிருயை உன்னைவிட்டு விலகாமலும்‌, என்‌ சமாதானத்தின்‌ 
உடன்படிக்கை நீலைபெயராமலும்‌ இருக்கும்‌ என்று, உன்மேல்‌ 
மனதுருகுகிற கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


“சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில்‌ அடிபட்டவளே, தேற்றர 
வற்றவளே, 


“உன்‌ பிள்ளைகளைல்லாரும்‌ கர்த்தரால்‌ போதிக்கப்பட்டிருப்‌ 
பார்கள்‌; உன்‌ பிள்ளைகளுடைய சமாதானம்‌ பெரிதாயிருக்கும்‌. 

“நீதியினால்‌ ஸ்திரப்பட்டிருப்பாய்‌; 

கொடுமைக்குத்‌ தூரமாவாய்‌; 

பயமில்லாதிருப்பாய்‌; 

திகிலுக்குத்‌ தூரமாவாய்‌, 


அது உன்னை அணுகுவதில்லை” ஏசாயா 54:10-14 


ஆறுவெலுவுக்குஞ்‌ மஒலும்‌ நெயமாலைர்‌ உ, 

பிதாவாகிய 6த்வனாலும்‌, நம்முடைய இநடீஈகநாயிருக்கிற 
கர்த்தராகிய இ6யசு கிறிஸ்ஐுவினாலும்‌ கிருபையும்‌ இறக்கமும்‌ சமா 
தானமும்‌ உண்டாவதாக. 

கடந்த மாத பத்திரிகையில்‌ எழுதினது போல கடைசி 
வரை பத்திரிகை அச்சிட இயலவில்லை. எனவே அதே செய்தி 
களை ஜுலை 2021 ௬௦.7 என்று அச்சிட்டு அனுப்பினோம்‌. 





2021 ஆகஸ்ட்‌ மாக தூகனுக்காக என்‌ தேவனை 
அதிக நன்றியோடும்‌, வெகு மனத்தாழ்மையுடனும்‌ துதிக்‌ 
கிறேன்‌. கீழே அச்சிடப்பட்டுள்ள தினசரி பத்திரிகை செய்தி 
களை நீங்களும்‌ படித்து ஜெபியுங்கள்‌. 
கொரோனா 2-வது அலை பரவலுக்கு சட்டசபை தேர்தல்தான்‌ காரணம்‌ 

மாநகராட்சி தேர்தலை நடத்தக்கோரிய வழக்கில்‌ 
மதுரை ஐகோர்ட்‌ நீதிபதிகள்‌ கருத்து 
(இனத்தந்தி ஐன்‌ 24) 
செப்டம்பர்‌, அக்டோபர்‌ மாதங்களில்‌ கொரோனா 8-வது அலை தாக்கும்‌ 
கான்பூர்‌ ஐ.ஐ.டி நிபுணர்கள்‌ கணிப்பு 
(இனத்தந்தி ஐன்‌ 22 


வாக்குத்தத்த வசனத்தை அழகுபடுத்தும்விதமாக ஒரு 
பாடலை கழே அச்சிடுகிறேன்‌. விருப்பமுள்ளவர்கள்‌ Yo 1பbe 
வழியாக பாடலை கேட்கலாம்‌. 





நம்புவேன்‌ என்‌ இயேசு ஒருவரை 
நம்புவேன்‌ என்‌ இயேசு ஒருவரை 
1. என்‌ பாதை எல்லாம்‌ அந்தகாரம்‌ கழ்ந்தாலும்‌ 
வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும்‌ 
என்னை தேற்றுவதற்கு யாரும்‌ இல்லை என்றாலும்‌ 
நம்புவேன்‌ என்‌ இயேசு ஒருவரை 





2. நான்‌ நிற்கும்‌ பூமி நிலைகுலைந்து அழிந்தாலும்‌ 
என்‌ நம்பிக்கையின்‌ அஸ்திபாரம்‌ அசைந்தாலும்‌ 
நான்‌ நம்புவதற்கு ஒன்றும்‌ இல்லை என்றாலும்‌ 
நம்புவேன்‌ என்‌ இயேசு ஒருவரை 


Only five minutes more 


பரீட்சை (ககா) எழுதும்‌ மாணவர்களை எச்சரிப்பதற்‌ 
காக, அவர்களை மேற்பார்வையிடும்‌ ஆசிரியர்‌ அல்லது 
பேராசிரியர்‌, “இன்னமும்‌ ஐந்து நிமிடங்கள்‌ மட்டுமே 
உள்ளது” என்பார்கள்‌. அதுபோல 2021-ம்‌ ஆண்டு முடிய 
இன்னமும்‌ 5 மாதங்கள்‌ மட்டுமே உள்ளது என்று எழுது 
கிறேன்‌. “என்‌ நாட்கள்‌ நெய்றெவன்‌ எறிகிற நாடாவிலும்‌ 
தீவிரமாய்‌ ஓடுகிறது” என்கிறார்‌ வாழ்க்கையில்‌ மிகவும்‌ 
நெருக்கப்பட்ட யோபு (7:6). இம்மாதம்‌ மூன்று காரியங்‌ 
களை எழுதுகிறேன்‌. 


1. ஆசீர்வாதம்‌ 


மேய்‌ மாத இறுதியில்‌ பொருளாதாரத்திற்கு (finance) 
என்ன செய்வேன்‌ என்று திகைத்தபோது, சில தேவனுடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தரால்‌ ஏவப்பட்டு மிகவும்‌ உதாரத்துவமான 
காணிக்கைகளை வங்கி வழியாகவும்‌, காசோலைகள்‌ மூலமாகவும்‌ 
அனுப்பினார்கள்‌. அவர்களை ஆண்டவராகிய இயேசு 
கிறிஸ்துவின்‌ இனிய நாமத்தில்‌ வாழ்த்துகிறேன்‌. 

தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள்‌ அனுப்பின 
அனைத்து காணிக்கைகளுக்காகவும்‌ கர்த்தரை கண்ணீரோடு 
துதிக்கிறேன்‌. ஓவ்வொரு ரசீதுக்காகவும்‌ உங்கள்‌ சகோதரன்‌ 
குனித்தனியாக பாரத்தோடு ஜெபித்து அனுப்புகிறேன்‌. 
தேவன்‌ உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள்‌ 
எல்லா தேவைகளையும்‌ கிருபையாய்‌ சந்திப்பாராக. வியாதி 
களை நீக்குவாராக. அற்புகம்‌ செய்வாராக. பிரச்சனைகளை 
மாற்றுவாராக. துக்கம்‌, துயரம்‌, கண்ணீர்‌ அனைத்தையும்‌ 
அகற்றுவாராக. ஆமென்‌. 

உடனே உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர்‌ ரசீது மாத்திரம்‌ 
அனுப்பப்படுகிறது. ஆண்ட வருக்குச்‌ சித்தமானால்‌, ஆண்டு 
இறுதியில்‌ அழகான நன்றி/ஸெப கடிதம்‌ கட்டாயம்‌ அனுப்பு 
வோம்‌. 





“ஏனென்றால்‌ உங்கள்‌ கிரியையையும்‌ நீங்கள்‌ பரிசுத்தவான்களுக்கு 
ஊழியஞ்செய்ததினாலும்‌ செய்து வருகிறதீனாலும்‌ தமது நாமத்தீற்காக 
காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும்‌ மறந்து வி௫ுகிறதற்கு தேவன்‌ அநீதியுள்ள 
வரல்லவே 


“நீச்சயமாக நான்‌ உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னைப்‌ 
பெருகவே பெருகப்‌ பண்ணு&வன்‌ என்றார்‌” எபிரேயர்‌ 6:10,14. 
(7-ம்‌ பக்கம்‌ பார்க்கு 








கடிதம்‌, மண்யாடர்‌, கொர்யர்‌ அனுப்ப வேண்டிய முகவரி: 
வருகையின்‌ தூதன்‌ VARUKAYIN THOOTHAN 
நியுபோர்ட்‌ தெரு, Newport Street, 


நாகர்கோவில்‌ - 629 001. Nagercoil-629 001. 
Ph. : 95432 21008 Ph. : 95432 21008 


காசோலை (Cheque & Draft) 


வெஸ்லி தலதான்‌ (WESLEY DEVADASON) 
என்ற பெயர்‌ மட்டும்‌ எழுதி அனுப்புங்கள்‌ 


வங்க வட்யாக காணீக்கை அனுப்புவோர்‌ 
உடனே எங்களுக்கு 5MS அனுப்புங்கள்‌ 
Mobile : 95432 21008, 9489740295, e-mail:varukayinthoothan@hotmal.com 


பத்திரிகை பணி 
Ac. Name : WESLEY DEVADASON, Alc. No.  : 2131010118439 
Punjab National Bank, Nagercoil -1. IFSC Code : PUNB0213120 


வருகையின்‌ காதன்‌ உபவாச ஊழியம்‌ 
Ac. Name : WESLEY DEVADASON, Alc. No. : 370601000002557 
1.0.B., Nagercoll-1 IFSC Code : I0BA0000063 
முன்னோற்றுப்பலரி 
Alc. Name : WESLEY DEVADASON, 40.10.  : 61822200136904 
Canara Bank, Ng|-1 IFSC Code : CNRB0001110 




















ஆகஸ்ட்‌ 2021 
(-ம்‌ பக்க தொடர்ச்சி) 
இப்போது ஒரு அதிசயம்‌ நடை பெற்றது. 
அவர்களில்‌ ஒருவனாகிய செக்கனியா 
என்பவன்‌ “.... ஆகிலும்‌ இப்பொழுது இந்த 
காரியத்தில்‌ இன்னும்‌ இஸ்ரவேலுக்கு 
நம்பிக்கை உண்டு” 10:2 என்றான்‌. 
எத்தனை உறுதியான வாக்கியம்‌! 
சூழ்நிலை எப்படியிருந்தாலும்‌ தேவ 
ஜனத்திற்கு நம்பிக்கை இருக்கிறது. 
காரணம்‌ நமது தேவன்‌ நம்பிக்கையின்‌ 
தேவன்‌. அவர்‌ மன்னிக்கிறவரும்‌, 
கிருபை, பொறுமை, இரக்கம்‌, அன்பு 
ஆகிய பண்புகள்‌ நிறைந்தவருமாயிருக்‌ 
கிறார்‌. நாம்‌ நமது பாவங்களிலிருந்து 
திரும்புவதே அவரது விருப்பம்‌. எஸ்றா 
காலத்தில்‌ இவ்வளவு நம்பிக்கையிருந் 
தால்‌ இக்காலத்தில்‌ வாழும்‌ நாம்‌ 
கிறிஸ்துவில்‌ எவ்வளவாக நம்பிக்கை 


திருவசனத்தை பிரசங்கம்‌ பண்ணு. எல்லா 
நீடிய சாந்தத்தோடும்‌, உபதேசத்தோடும்‌ 
கண்டனம்‌ பண்ணி கடிந்து கொண்டு 
புத்தி சொல்லு” 2 கீமோ.4:2. இப்படி 
பிரசங்கிக்கிற மனதுள்ள அனேகர்‌ வேண்‌ 
டும்‌. கிறிஸ்துவின்‌ சரீரத்தை வளர்ப்பதும்‌ 
மக்களை மனந்திரும்பச்‌ செய்வதுமான 
வலுவான செய்திகள்‌ தேவை. 


குனி வாழ்விலும்‌, குடும்ப வாழ்‌ 
விலும்‌, சபை வாழ்விலும்‌ தேவ வசனம்‌ 
மையமாயிருக்க வேண்டும்‌. தேவ 
வசனத்தை பயபக்தியாக எண்ணின 
எஸ்றாவை அனுப்பி எருசலேமைத்‌ 
திரும்பக்‌ கட்டும்படி செய்தது மக்களுக்கு 
தேவனளித்த ஒரு பெரிய பரிசு. பலி 
பீடம்‌, ஆலயம்‌, மதில்‌ யாவும்‌ கட்டி 
எழுப்பப்படவும்‌ தமது ஜனங்கள்‌ எஸ்றா 
மூலம்‌ தமது வார்த்தையை கேட்கவும்‌ 








வைக்க வேண்டும்‌! “அவருடைய 
கிருபையின்‌ ஐசுவரியத்தின்படியே 
இவருடைய இரத்தத்தினால்‌ பாவ 
மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்‌ 
நமக்கு உண்டாயிருக்கிறது” எபே. 1:7. 
“நம்முடைய பாவங்களை நாம்‌ அறிக்கை 
யிட்டால்‌ பாவங்களை நமக்கு மன்னித்து 
எல்லா அநியாயத்தையும்‌ நீக்கி நம்மை 
சுத்திகரிப்பதற்கு அவர்‌ உண்மையும்‌ 
நீதியும்‌ உள்ளவராயிருக்கிறார்‌” யோ. 1:9. 


எஸ்றா, மக்கள்‌ பாவ அறிக்கை 
செய்யவும்‌, மனந்திரும்பவும்‌ அவர்களை 
வழிநடத்தினான்‌. அவர்களது பாவம்‌ 
எண்ணிக்கையில்‌ அதிகமாகவும்‌, சிக்கல்‌ 
நிறைந்ததாகவுமிருந்தது. ஆனால்‌ அவர்‌ 
கள்‌ தேவகட்டளையை மதித்து உத்தம 
மாக கீழ்ப்படிந்தார்கள்‌ 10:10. 

தேவ வார்த்தையின்‌ நிறைவேறுதல்‌ 

நெகேமியாவின்‌ புத்தகத்திலும்‌ 
ஜனங்களின்‌ பாவ அறிக்கை, மனந்‌ 
திரும்புதல்‌ ஆகியவற்றின்‌ பலன்‌ கூறப்‌ 
படுகிறது. அப்புத்தகத்தின்‌ முதற்பகுதி 


அவன்‌ அனுப்பப்பட்டான்‌. 

தவ வசனத்தின்‌ செயல்‌ 

களிகூருதனும்‌ மனந்தீரும்புதனும்‌ 

ஜனங்கள்‌ நியாயப்‌ பிரமாணத்‌ 
தின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டபோது 
துக்கித்து அழுதார்கள்‌ நெகே. 8:9-10. 
அதற்கு முக்கிய காரணம்‌ அவர்கள்‌ 
ஆண்ட வரிடமிருந்தும்‌, அவரது விருப்‌ 
பங்களிலிருந்தும்‌ அதிகமாக விலகிச்‌ 
சென்றுவிட்டனர்‌ என்பதுதான்‌. லேவியர்‌ 
அவர்கள்‌ விசாரப்பட வேண்டாம்‌ என்று 


அறுதல்படுத்தினார்கள்‌ நெகே.8:10-12. 





தேவ வசனத்தை நாம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளும்போது, பாவ உணர்வு ஏற்‌ 
பட்டு நமது குறைகளையும்‌, பாவங்‌ 
களையும்‌ நாம்‌ அறிந்து கொள்ளச்‌ 
செய்கிறது. இவ்வாறு வேதவசனம்‌ நமக்கு 
பகிர்ந்து கொள்ளப்படுவது ஒரு ஈவு. 
வெளி.3:14-22 வசனங்களில்‌ லவோதிக்‌ 
கேயா சபைக்கு அளிக்கப்பட்ட வெளிப்‌ 


உமது விரல்களின்‌ கிரியையாகிய உம்முடைய வானங்களையும்‌, நீர்‌ ஸ்தாபித்த சந்திரனையும்‌ நட்சத்திரங்களையும்‌ நான்‌ பார்க்கும்போது, சங்‌.8:3 3 


கண்டிப்பாகவே அறிவிக்கப்பட்டன. 
தேவன்‌ தமது வலுவான அன்பினால்‌ 
சபை அவரது அன்னியோன்னியத்தை 
அனுபவிக்க எதிர்பார்க்றெவராயிருக்‌ 
கிறார்‌ வச. 19-20. 





நாம்‌ பிழைதிருத்தப்படும்படி 
அமைக்கப்பட்டால்‌ ஜாக்கிரதையுடன்‌ 
மனந்திரும்ப வேண்டும்‌. நெகேமியா 
வின்‌ வரலாற்றிலே நாம்‌ காண்கிறபடி 
ஜனங்கள்‌ கூடி வசனத்தைக்‌ கேட்டு பாவ 
அறிக்கை செய்து பின்‌ தேவனை ஆராதித்‌ 
குனர்‌ நெகே. 9:3. தங்கள்‌ முன்னோர்களின்‌ 
பாவங்களையும்‌ அறிக்கையிட்டனர்‌. 
இந்த பாவங்கள்‌ அவர்கள்‌ அனுபவித்த 
கடினபாடுகளுக்குக்‌ காரணமும்‌ தேவன்‌ 
நியமித்திருந்த அளவில்லா ஆசீர்வாதங்‌ 
களுக்கு தடையாயுமிருந்தன என்பதை 
ஒத்துக்‌ கொண்டனர்‌ 9:32-37. 

அதிகமான பாவ உணர்வால்‌ 
அவர்கள்‌ தேவனுக்கு நேராக திரும்பி 
னார்கள்‌. ஆழ்ந்த கரிசனையோடு ஒரு 
உடன்படிக்கையை எழுத்தின்‌ மூலம்‌ 
பண்ணிக்கொண்டனர்‌ 9:38. அதேநாளில்‌ 
தேவனுடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்‌ 
படியவும்‌ தங்களை அர்ப்பணித்தனர்‌. 
இந்த இதயபூர்வ செயல்களால்‌ அவர்கள்‌ 
அதிக மனமகிழ்ச்சியடைந்தனார்‌. 

முற்றிலும்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ 

புது மலர்ச்சியின்‌ காலங்களை 
அவரிடமிருந்து பெற்று அனுபவிக்க 
மனந்திரும்ப வேண்டும்‌. அதற்காக நாம்‌ 
அமைக்கப்படுவதை உணரும்போது 
அவர்‌ நம்மீதுள்ள அன்பினாலேயே 
நம்மை அழைக்கிறார்‌ என்று உணர்ந்து 
அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும்‌. 
மிகுந்த உத்தமத்துடனும்‌, நேர்மை 
யுடனும்‌ பிரதிபலிக்க வேண்டும்‌. 


பாவத்தை எளிதாக எண்ணக்கூடாது. 








பாடு எழுதப்பட்டுள்ளது. அது வெது 
வெதுப்பான நிலையிலிருப்பதாகவும்‌, 





யில்‌ தேவன்‌ தமது ஜனங்கள்‌ எருசலேமில்‌ 
மதில்களைக்‌ கட்ட உதவி செய்கிறதைப்‌ 
படிக்கிறோம்‌. எட்டாவது அதிகாரத்தில்‌ 
ஜனங்கள்‌ கூடிவந்து எஸ்றாவிடம்‌ 
நியாயப்பிரமாணத்கைக்‌ கொண்டு 
வரும்படி கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. 
அதன்படி எஸ்றா நியாயப்பிரமாணகத்‌ 
தைக்‌ கொண்டு வந்து காலையிலிருந்து 
மத்தியானம்‌ வரை அதை சத்தமாக 
வாசித்தான்‌. அவன்‌ மரத்தால்‌ செய்யப்‌ 
பட்ட ஒரு மேடைமீது நின்று வாசித்த 
போது தேவனுக்கும்‌ அவரது வார்த்தைக்‌ 
கும்‌ ஜனங்கள்‌ அதிக கனம்‌ செலுத்தினார்‌ 
கள்‌. அவன்‌ புத்தகத்தைத்‌ திறந்தபோது 
அவர்கள்‌ எழுந்து நின்றார்கள்‌. எஸ்றா 
தேவனைக்‌ துதித்த போது ஜனங்கள்‌ 
தங்கள்‌ கரங்களை உயர்த்தி ஆமென்‌, 
ஆமென்‌ என்றனர்‌. தலைகுனிந்து 
ஆண்டவரை அஆராதித்‌ தனர்‌ நெகே.8:5-6. 


இன்று தேவ வசனம்‌ இவ்வாறு 
கனம்‌ பண்ணப்படுகிறதா? கூட்ட 
மாகவோ தனியாகவோ வேதவசனம்‌ 
வாசிக்கப்படும்போது பயபக்தியுடனி 
ருக்கிறோமா? சத்திய வேதத்தை 
நிதானமாய்‌ பகுத்துப்‌ போதிக்கிறோமா? 
2 தீமோ.2:15. “சமயம்‌ வாய்த்தாலும்‌ 
வாய்க்காவிட்டாலும்‌ ஜாக்கிரதையாய்‌ 











நிர்பாக்கியமுள்ளதாகவும்‌, பரிதபிக்கப்‌ 
படத்தக்கதாகவும்‌, தரித்திரமும்‌, கண்‌ 
பார்வையற்றும்‌, நிர்வாணமாகவும்‌ 
காணப்பட்டது. ஆனாலும்‌ இக்குறைகள்‌ 
குற்றப்படுத்துவதற்காகவும்‌ அழிப்பதற்‌ 
காகவும்‌ அல்ல மனந்திரும்புவதற்கான 


நாம்‌ பரிசுத்த ஜனமாயிருக்கும்படி 
அமழைக்கப்பட்டிருக்கிறோம்‌. நம்‌ 
மூலமாக அவருடைய திட்டங்கள்‌ 
நிறைவேற்றப்பட வேண்டும்‌. ஆக 
பாவங்களை அறிக்கையிட்டு மனந்திரும்‌ 
புகிறவர்களுக்கு ஆசீர்வாதங்களை 
அருளிச்‌ செய்ய அவர்‌ உத்தமமும்‌ 
அவலுமுள்ளவராயிருக்கறொர்‌. 


புணிதமான நங்கூரம்‌ 
The Sacred anchor 
Thomas Watson (1620-1686) 


“நாம்‌ நம்பியிருக்கிற ஆனந்த 
பாக்கியத்துக்கும்‌ மகா தேவனும்‌, நமது 
இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து 
வினுடைய மகிமையின்‌ பிரசன்னமாகு 
குலுக்கும்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டிருக்‌ 
கிறோம்‌” இத்து.2:13. 

ஒரு கிறிஸ்தவனின்‌ முக்கியமான 
சந்தோஷம்‌ அவனது எஇர்காலத்தில்கான்‌ 
இருக்கிறது. ஒரு பரிசுத்தவான்‌ பரலோக 
வாழ்வை எஇிர்பார்க்கிறவனாகவும்‌ அவன்‌ 
வெறுங்கையனாயிருந்தாலும்‌ அதிக 
நம்பிக்கையுடையவனாகவும்‌ வாழு 
வான்‌. எனவேதான்‌ வசனம்‌, ஆனந்த 
பாக்கியத்தை எதிர்பார்க்கிறோம்‌ என்று 
குறிப்பிடுகிறது. 





நம்பிக்கை என்றால்‌ என்ன? 

நம்பிக்கை என்பது இயற்கைக்கு 
மேலான ஒரு கிருபை. தேவ ஆவியால்‌ 
அது நமது இருதயங்களில்‌ நாட்டப்‌ 
பட்டுள்ளது. கிறிஸ்தவன்‌ வாக்குத்‌ 
குத்தங்களின்‌ நிறைவேறுதலை எதிர்‌ 
பார்க்திருக்கும்படி உயிர்ப்பிக்கப்பட்‌! 
வன்‌. “நாம்‌ காணாததை நம்பினோமாகில்‌ 
அது வருகிறதற்கு பொறுமையோடே 
காத்திருப்போம்‌” ரோம்‌. 8:25. 








நம்பிக்கை ஒரு நற்காரியத்திற்‌ 
காக அக்கரையுடனிருக்கிறது. அது 
நன்மையானவைகளை எதிர்பார்த்‌ 
இருப்பதால்‌, பயத்தை தவிர்க்கிறது. பயம்‌ 


(4-ம்‌ பக்கம்‌ பார்க்கு 


4 மனுஷனை நீர்‌ நினைக்கிறதற்கும்‌, மனுஷகுமாரனை நீர்‌ விசாரிக்கிறதற்கும்‌ அவன்‌ எம்மாத்திரம்‌ என்கிறேன்‌ சங்‌.8:4 


(8-ம்‌ பக்க தொடர்ச்சி) 
தீமையை நோக்குகிறது, ஆனால்‌ 
நம்பிக்கை நன்மையானதை நாடுகிறது. 


நம்பிக்கை எதிர்காலத்தில்‌ வர 
விருக்கும்‌ சத்தோஷத்தோடே தொடர்‌ 
புடையது. சாதாரண சந்‌ தோஷம்‌ என்பது 
நாம்‌ தற்காலத்தில்‌ அனுபவிப்பது. 
ஆனால்‌ நம்பிக்கை மூலமாகப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளும்‌ சந்தோஷம்‌ நாம்‌ எதிர்‌ 
காலத்தில்‌ அனுபவிக்க கூடியது. 

நம்பிக்கை என்பது ஒரு நன்மை. 
அதை எட்டுவது கடினம்‌. நம்பிக்கை 
ஆசையிலிருந்து வேறுபட்டது. ஆசை 
என்பது பலவீனமானதும்‌, சீக்கிரம்‌ 
கடந்து போகிறதுமாயிருக்கிறது. நம்‌ 
பிக்கை உறுதியும்‌ நிலையுமானது. அது 
கடினங்களோடு போராடி, நம்பினதைப்‌ 





பெற்றுக்கொள்ளுமட்டும்‌ விடாது 
செயல்படும்‌. 
நம்பிக்கை நன்மையோடு 


தொடர்புள்ளதும்‌ எளிதில்‌ பெற்றுக்‌ 
கொள்ளத்தக்கதாக திறந்து வைக்கப்‌ 
பட்டதுமாகும்‌. இங்கு நம்பிக்கை இழப்‌ 
பிற்கு வாய்ப்பில்லை. நம்பிக்கையிழப்பு 
என்பது பொருட்களை கறுப்புக்‌ கண்‌ 
ணாடியில்‌ பார்ப்பதை போன்றது. 
எனவே, எல்லாம்‌ அந்தகாரமாகவும்‌ 
இழந்துபோன உணர்வை ஏற்படுத்துவது 
மாகவுமிருக்கும்‌. அனால்‌ நம்பிக்கை, உள்‌ 
ளம்‌ சோர்ந்து போகாமல்‌ பாதுகாக்கிறது. 





நம்பிக்கைக்கும்‌ 
விசுவாசத்திற்குமுள்ள வேறுபாடுகள்‌ 

நம்பிக்கையும்‌ விசுவாசமும்‌ இரு 
கிருபைகள்‌. அவை ஒன்றுபோலவே 
தென்படுகின்றன. கேரூபீன்களில்‌ இரு 
செட்டைகளைப்‌ போல்‌ இவை நெருக்க 
மானவை, ஆயினும்‌ அவை ஒன்றல்ல, 
இரண்டுமே வாக்குத்தத்தங்களை உண 
வாக கொள்பவை. துன்ப நாளில்‌ ஆத்து 
மாவை ஆதரிக்க இந்த இரு கிருபைகளும்‌ 
வேண்டும்‌. துன்பமாம்‌ அலைகடலில்‌ 
கிறிஸ்தவன்‌ மூழ்காமலிருக்க அவை 
மிதவைகளாய்‌ செயல்படுகின்றன. 
சோர்ந்து போன ஆத்துமாவுக்கு மருத்துவ 
குணம்‌ கொண்ட நீரைப்போல இளைப்‌ 
பாறுகலை அளிக்கின்றன. 








விசுவாசமும்‌ நம்பிக்கையும்‌ 
அவற்றின்‌ வரிசையிலும்‌ முக்கியத்துவத்‌ 
திலும்‌ வேறுபடுகின்றன. விசுவாசம்‌ 
நம்பிக்கைக்கு முன்னாலே செல்லுகிறது, 
விசுவாசம்‌ வாக்குத்தத்த நாட்டை 
விசுவாசிக்குக்‌ காண்பிக்கிறது, நம்பிக்கை 
பொறுமையுடன்‌ அதற்கு நேராகப்‌ பிர 
யாணிக்கிறது. இவற்றை நாம்‌ பிரித்து 
விடகூடாது. ஏனெனில்‌ நம்பிக்கை விசு 
வாசத்தையும்‌, விசுவாசம்‌ நம்பிக்கையை 


யும்‌ பலப்படுத்துகின்றன. 
கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை என்ன? 


அந்த ஆனந்த பாக்கியம்தான்‌ 
கிறிஸ்தவனின்‌ நம்பிக்கை. இவ்வுலகத்‌ 
திலுள்ளவைகள்‌ மாறுபடக்கூடி யவை. 
ஆனால்‌ நாம்‌ எதிர்பார்க்கும்‌ பாக்கியம்‌ 
நம்பிக்கை என்னும்‌ நங்கூரம்‌. கடல்‌ மாலு 
மியின்‌ நங்கூரம்‌ கீழ்நோக்கிப்‌ போடப்‌ 
படுகிறது. ஆனால்‌ ஆனந்த பாக்கியத்‌ 


திற்கான நம்பிக்கை பரத்தை நோக்கிப்‌ 
போடப்படுகிறது. விசுவாசி ஐசுவரிய 
முள்ள சுதந்தரவாளி எபி. 6:17. நம்பிக்கை 
குன்‌ சிரசில்‌ அரச கிரீடம்‌ தரிப்பிக்கப்படு 
மட்டும்‌ காத்திருக்கும்‌. 

கிறிஸ்தவ நம்பிக்கையின்‌ நோக்கம்‌ 








மகாபெரிய தேவனுடைய 
மகிமையான பிரசன்னமும்‌, அதோடு 
நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ 
பிரசன்னமாகுதலும்‌ இரு நோக்கங்‌ 


களாகும்‌. 


உத்தம நம்பிக்கையின்‌ 
குணாதிசயங்கள்‌ 


உத்தம நம்பிக்கை விசுவாசியை 
உயிர்ப்பிக்கக்கூடியது 1 பேது. 1:3. மனித 
வாழ்வில்‌ அது ஜீவனை அளிக்கிறது. 
அவன்‌ கடமை செய்ய தூண்டுகோலா 
யிருக்கிறது. தொழிற்சாலையில்‌ பயன்‌ 
படுத்தும்‌ சாணைக்கல்லைப்‌ போன்றது. 
தேவசேனையின்‌ வீரர்களை போருக்கு 
உற்சாகப்படுத்தும்‌. இலாபம்‌ கிடைக்கும்‌ 
என்ற நம்பிக்கை வியாபாரிகளை 
கடினமான உழைக்கக்‌ தூண்டுவது போல 
உழைக்கக்‌ தூண்டும்‌. தெய்வீக நம்பிக்கை 
யானது கப்பலின்‌ பாய்க்குக்‌ காற்றைப்‌ 
போலவும்‌ ஓடும்‌ வண்டிக்கு சக்கரம்‌ 
போலவும்‌ பயனுள்ளது. விசுவாசி 
தூய்மையில்‌ வளர நம்பிக்கை தூண்டு 
குலாயிருக்கிறது. அது தேவகட்டளைப்‌ 
படி நாம்‌ ஓடச்செய்றெது. கடின பாதை 
களை நாம்‌ கடந்து செல்லவும்‌, கடினங்‌ 
களை எதிர்த்து போராடவும்‌, ஆபத்துக்‌ 
களை எளிதாக்கவும்‌, மரண பாதையில்‌ 
வீரமாய்‌ நடைபோடவும்‌ கூடியது. தான்‌ 
நம்பியதை பெற்றுக்‌ கொள்ளும்வரை 
அது நிற்பதில்லை. அக்கினியைக்‌ 
கடக்கவும்‌ சிங்கக்கெபியில்‌ போடப்‌ 
பட்டாலும்‌ அஞ்சாமலிருக்க நம்பிக்கை 
கிறிஸ்துவில்‌ பலப்படுத்தும்‌. 





உத்தம நம்பிக்கை சுத்திகரிக்கும்‌ 


“.... அவர்‌ மேல்‌ இப்படிப்பட்ட 
நம்பிக்கை வைத்திருக்கிறவனெவனும்‌, 
அவர்‌ சுக்கமுள்ளவராயிருக்கிறது போல 
குன்னையும்‌ சுத்திகரித்துக்‌ கொள்ளு 
கிறான்‌” 1 யோவான்‌ 3:3. ஆத்துமா 
விலுள்ள நம்பிக்கை ஆகாயத்தில்‌ ஏற்‌ 
படும்‌ மின்னலுக்கு சமமானது. அது 
ஆகாயத்தைக்‌ சுத்திகரிக்கிறது போல 
திறிஸ்துவிலுள்ள நம்பிக்கை கிறிஸ்தவன்‌ 
குன்‌ நோக்கத்திலும்‌ செயலிலும்‌ பாவத்‌ 
இற்கு எதிராக தன்னைக்‌ காத்துக்கொள்ள 
ஏதுவாயிருக்கிறது. அவன்‌ தன்னை 
“கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌' யாத்‌.28:36 
என்று அர்ப்பணித்துக்கொண்டவன்‌. 
அது அவன்‌ இருதயத்தில்‌ செதுக்கப்‌ 
பட்டுள்ளது. நம்பிக்கை என்பது ஒரு 
புத்தம்புதிய கிருபை. அது ஆத்துமாவை 
வாழச்‌ செய்கிறது. தூய்மையை ஒரு 
மரத்தின்‌ வேருக்கும்‌ நம்பிக்கையை 
அதில்‌ வளரும்‌ கிளைக்கும்‌ ஒப்பிடலாம்‌ 
என்கிறார்‌ பெனார்ட௫ என்பவர்‌. உத்தம 
நம்பிக்கை தூய்மையாயெ வேரின்‌ மேல்‌ 
செழித்து வளரும்‌. 

மாய்மாலக்காரன்‌ தன்னிடம்‌ 
நம்பிக்கை இருப்பதாக கூறலாம்‌. ஆனால்‌ 
அவனிடம்‌ பரிசுத்தம்‌ இருக்கிறதா என்று 


வருகையின்‌ தூதன்‌ 


பரிசோதிக்க வேண்டும்‌. அசுக்தமா 
யிருக்கிற எவரும்‌ பரலோக ராஜ்யம்‌ 
செல்லும்‌ நம்பிக்கை கொள்ள முடி யாது. 
“தட்டுள்ளதும்‌ அருவருப்பையும்‌ பொய்‌ 
யையும்‌ நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும்‌ 
அதில்‌ பிரவேசிப்பதில்லை” வெளி.21:27. 








உத்தம நம்பிக்கை நல்ல நம்பிக்கை 


“நம்முடைய கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவும்‌ நம்மிடத்திலே 
அன்புகூர்ந்து, நித்திய ஆறுதலையும்‌ நல்‌ 
நம்பிக்கையையும்‌ கிருபையால்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கறார்‌.....” 

உத்தம நம்பிக்கை 
விடாமுயற்சியுடையது 


“கிறிஸ்துவே அவருடைய வீட்‌ 
டிற்கு மேற்பட்ட குமாரனாக உண்மை 
யுள்ளவராயிருக்கிறார்‌; நம்பிக்கை 
யினாலே உண்டாகும்‌ தைரியத்தையும்‌, 
மேன்மை பாராட்டலையும்‌ முடிவு 
பரியந்தம்‌ உறுதியாய்‌ பற்றிக்கொண்டி 
ருப்போமாகில்‌ நாமே அவருடைய 
வீடாயிருப்போம்‌” எபி.3:6. நம்பிக்கை 
நாம்‌ சகிக்க உதவியாயிருக்கிறது. புயலின்‌ 
மத்தியில்‌ நங்கூரம்‌ ஒரு கப்பலைக்‌ தாங்கு 
வதுபோல்‌ நம்பிக்கையும்‌ காணப்படு 
கிறது. பொதுமக்களிடம்‌ காணப்படும்‌ 
கலவரங்களால்‌ ஆத்துமா மூழ்கிவிடாமல்‌ 
அது பாதுகாக்கிறது. “கர்த்தர்‌ சீயோனி 
லிருந்து கெர்ச்சித்து, எருசலேமிலிருந்து 
சத்தமிடுவார்‌; வானமும்‌ பூமியும்‌ 
அதிரும்‌; ஆனாலும்‌ கர்த்தர்‌ தமது 
ஜனத்துக்கு அடைக்கலமும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அரணான கோட்டையு 
மாய்‌ (நம்பிக்கை) இருப்பார்‌” யோவேல்‌ 
3:16. வானமும்‌ பூமியும்‌ அதிர்ந்தாலும்‌ 
விசுவாசியின்‌ நம்பிக்கை அசைவதில்லை. 

யூதாகள்‌ பாபிலோனில்‌ சிறைக்‌ 
கைதிகளாயிருந்த போதும்‌ அவர்கள்‌ 
நம்பிக்கையுடனிருந்தனர்‌. “நம்பிக்கை 
யுடைய சிறைகளே, அரணுக்குத்‌ 
திரும்புங்கள்‌, இரட்டிப்பான 
நன்மையைக்‌ தருவேன்‌, இன்றைக்கே 
குருவேன்‌” சகரி.9:12. கிறிஸ்தவன்‌ 
மரணப்படுக்கையில்‌ இருக்கும்போது, 
வாழ்வின்‌ நம்பிக்கை அற்றுப்போகும்‌ 
வேளையிலும்‌ தேவனிலுள்ள அவனது 
நம்பிக்கை எடுபட்டுப்‌ போவதில்லை. 





நம்பிக்கை தேவபிள்ளைக்கு 
சொல்லிமுடியாத ஆறுதலைத்‌ தருகிறது. 
கடுமையான நாட்களிலும்‌ நன்கு கட்டப்‌ 
பட்ட அவனது நம்பிக்கை அவனை 
பெலப்படுத்தும்‌. கிறிஸ்து வெளிப்படும்‌ 
போது அது அவனது மகிமையான 
அனுபவமாயிருக்கும்‌. 
வெளிப்படையான ஆறுதல்‌ 
எடுபட்டுப்போகும்‌ வேளையிலும்‌ விசு 
வாசியிடம்‌ மீதமாயிருப்பது நம்பிக்கை 
என்னும்‌ நங்கூரம்‌ என்று அவனே 
சொல்லுவான்‌. இயேசு கிறிஸ்து அவனுக்‌ 
காக ஆயத்தம்‌ பண்ணப்‌ போயிருக்றெ 
நித்திய வாசஸ்தலத்தில்‌ அவனுக்கு உறுதி 
யான நம்பிக்கை உண்டு யோவா. 14:2. 
அவனது ஜீவனாயிருக்கிற கிறிஸ்து, 
வெளிப்படும்போது அவனும்‌ அவரோடு 
மதிமையில்‌ வெளிப்படுவான்‌ கொலோ.3;4 


6-ம்‌ பக்கம்‌ பார்க்கு 








ஆகஸ்ட்‌ 2021 

(4-ம்‌ பக்க தொடர்ச்சி 
இது எவ்வளவு ஆறுகுலைத்‌ தருகிறது! 
சிலுவையின்‌ பாரம்‌ இனிமையாக்கப்‌ 
படுகிறது! மாராவின்‌ கசப்பு மாறி 
பரதீசின்‌ ரசமாகிவிடுநறெது! வறட்சியின்‌ 
காலம்‌ நீங்கி அறுவடையின்‌ மகழ்வு!. 





சந்தோஷப்பட்டுக்‌ களிகூருங்‌ 
கள்‌. “தேவ மகிமையை அடைவோமென்‌ 
திற நம்பிக்கையினாலே மேன்மை 
பாராட்டுகிறோம்‌” ரோமர்‌ 5:2. பயம்‌ 
துக்கத்தையும்‌ நம்பிக்கை சந்தோஷத்தை 
யும்‌ பிறப்பிக்கும்‌. தெய்வீக நம்பிக்கை 
யில்‌ சந்தோஷமுண்டு என்று அகஸ்ழன்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. கிறிஸ்தவன்‌ பரத்தின்‌ 
நம்பிக்கையுடையவனாயிருப்பதால்‌ 
மகிழ்ந்து களிகூரும்‌ தன்மை உடைய 
வனாயிருக்கிறான்‌. “நீதிமான்களின்‌ 
நம்பிக்கை மூழ்ச்சியாகும்‌” நீதி. 10:28. 

நமது நம்பிக்கை மிக 

சமீபத்திலிருக்கிறது 

“நெடுங்காலம்‌ காத்திருக்குதல்‌ 
இளைக்கப்பண்ணும்‌” நீதி. 19:12 என்று 
சிலர்‌ சோர்புடன்‌ கூறலாம்‌. 


ஆனால்‌ நீண்டகாலம்‌ செல்வ 
தில்லை. “இதோ சீக்கிரமாய்‌ வருகிறேன்‌, 
அவனவனுடைய கிரியைகளின்படி அவ 
னவனுக்கு நான்‌ அளிக்கும்‌ பலன்‌ என்‌ 
னோடே கூட வருகிறது” வெளி.22:12. 
நாம்‌ நம்பிக்கை வைத்திருக்கும்‌ அந்த 
பலன்‌ விசுவாசத்தின்‌ கணக்கில்‌ 
இருக்கிறது. விசுவாசம்‌ எதிர்காலத்தை 
நிகழ்காலமாக்கித்‌ தருகிறது. கிறிஸ்துவின்‌ 
வருகை சமீபம்‌; பிரகாசமான விடி 
வெள்ளி நட்‌ சத்திரம்‌ தோன்றியிருக்றெது. 
தொலைநோக்கி மூலமாக தொலைவி 
லிருக்கும்‌ ஒரு பொருள்‌ கண்களுக்கு மிக 
சமீபமாய்‌ பார்ப்பது போல, விசுவாச 
மானது கிறிஸ்துவையும்‌ பரலோகத்தை 
யும்‌ அருகில்‌ காணச்செய்றெது. இந்த 
வாழ்விலேயே அவற்றைப்‌ பெற்றுக்‌ 
கொண்ட உணர்வைப்‌ பெறலாம்‌. 
எனவே மகிழ்ச்சியாயிருங்கள்‌. உங்கள்‌ 





புலம்பலை ஆனந்தக்‌ களிப்பாக மாற்றுங்‌ 
கள்‌. இன்னும்‌ கொஞ்சக்காலத்தில்‌ நீங்கள்‌ 
நம்பியிருக்கும்‌ ஆனந்தபாக்கியத்திற்கு 
பங்காளிகளாவீர்கள்‌. கிறிஸ்து வெளிப்‌ 
படுவது உண்மை. அது வெகுசீக்கிரம்‌ 
என்பதும்‌ உண்மை. “இதோ நான்‌ 
சீத்கிரமாய்‌ வருகிறேன்‌”. 
நம்பிக்கையில்‌ முன்னேறுங்கள்‌ 
பயம்‌, சோதனை ஆதியவை 
நம்பிக்கைக்கு எதிரானவை. அவை 
உங்களில்‌ சோர்பை உண்டாக்கும்‌. அவற்‌ 
றிலிருந்து உங்களை விலக்கி நம்பிக்‌ 
கையை பலப்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌. 
நம்பிக்கையைக்‌ கெடுக்கும்‌ பிசாசின்‌ 
செயல்களுக்கு இடங்கொடாதிருங்கள்‌. 
போர்வீரனாக முழுமூச்சுடன்‌ செயல்‌ 
படுங்கள்‌. அசையாத சீயோன்‌ பர்வகம்‌ 
போலிருக்க வேண்டுதல்‌ செய்யுங்கள்‌. 


இந்த நம்பிக்கை கர்த்தருடைய 
பணியில்‌ உங்களை பெருகச்‌ செய்கிறதா? 
பரலோக நம்பிக்கையில்‌ வேரூன்றியிருப்‌ 
பவர்கள்‌ தங்கள்‌ கடமையில்‌ உற்சாக 
மாகவும்‌, தேவனுக்காக வைராக்கிய 
மாகவும்‌ உழைப்பார்கள்‌. மகிமையின்‌ 
நம்பிக்கை அவர்களுக்கு உற்சாகத்தையும்‌ 
இவனையும்‌ அளிக்கிறது. தேவ பணியில்‌ 
வேகமாய்‌ செயல்படுவோம்‌. நம்பிக்கை 
யோடு விதைப்போம்‌. “நன்மை செய்கிற 
தில்‌ சோர்ந்து போகாமல்‌ இருப்போமாக. 
நாம்‌ தளர்ந்து போகாதிருந்தால்‌ ஏற்ற 
காலத்தில்‌ அறுப்போம்‌” கலா.6:9. 

நம்பிக்கையோடு தூய்மையை 
யும்‌ காத்துக்கொள்வோம்‌. இவ்வாழ்‌ 
விலேயே பரலோக வாழ்வை உடையவர்‌ 
களாயிருப்போம்‌. கிறிஸ்துவின்‌ நல்மாதி 
ரியைப்‌ பின்பற்றுவோம்‌. “அவருக்குள்‌ 
நிலைத்திருக்கிறேன்‌ என்று சொல்லு 
கிறவன்‌ அவர்‌ நடந்தது போல தானும்‌ 
நடக்க வேண்டும்‌” 1 யோவா.2:6. “.......... 
எவ்விதத்திலும்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷச்‌ 
திற்கு பாத்திரமாய்‌ நடந்து கொள்‌ 
ளுங்கள்‌” பிலி. 4:27. 


யேசுவின்‌ உண்மையான பிரசன்னம்‌ 
The real presence of Jesus 
Adalph Saphir (1831-1891) 


“இகோ உலகத்தின்‌ முடிவு 
பரியந்தம்‌ சகல நாட்களிலும்‌ உங்களு 
டனே கூட இருக்கிறேன்‌” மத்‌.28:20. 


வானத்திலும்‌ பூமியிலும்‌ சகல 
அதிகாரமும்‌ கொடுக்கப்பட்டுள்ள 
இயேசு, தமது சீஷரோடு எல்லாக்கால 
மும்‌ அவர்‌ வருகை மட்டும்‌ இருப்பதாக 
வாக்களிக்றொர்‌. 

இயேசு சர்வ வல்லவர்‌, எனவே 
சர்வ வியாபி. அவர்‌ இடங்களுக்கும்‌ 
காலங்களுக்கும்‌ ஆண்டவர்‌. அனைத்து 
காலங்களும்‌ அவருக்குரியவைகள்‌. அவர்‌ 
நித்திய பிதா, எனவே நேற்றும்‌ இன்றும்‌ 
என்றும்‌ மாறாதவர்‌. அவர்‌ எப்போதும்‌ 
நம்மோடிருப்பவர்‌. அவர்‌ பரத்துக்கேறிச்‌ 
சென்றுவிட்டாலும்‌ எல்லாவற்றையும்‌ 
நிரப்புகிறவர்‌ எபே. 4:9. 


பழைய ஏற்பாட்டிலும்‌ அடிக்கடி 
கூறப்படும்‌ ஒரு வார்த்தை, “நான்‌ உங்க 


ளோடிருக்கிறேன்‌” என்ற யெகோவா 
வின்‌ குரல்‌. அவர்‌ யோசுவாவைப்‌ 
பார்த்து, “..... நான்‌ மோசேயோடே 
இருந்தது போல, உன்னோடும்‌ இருப்‌ 
பேன்‌” யோசுவா 1:5. தமது பிள்ளைகள்‌ 
துன்பப்பட்டபோது அவார்களை 
இவ்வாறு அறுதல்படுத்தியிருக்கறார்‌. “நீ 
குண்ணீர்களைக்‌ கடக்கும்போது நான்‌ 
உன்னோடு இருப்பேன்‌; நீ ஆறுகளைக்‌ 
கடக்கும்போது அவைகள்‌ உன்மேல்‌ 
புரளுவதில்லை” ஏசா.43:2. காலம்‌ நிறை 
வேறிய போது கர்த்தர்‌ மக்களை சந்தித்து 
அவர்களை மீட்டார்‌. மத்தேயு, கன்னி 





நீர்‌ அவனை தேவதூதரிலும்‌ சற்று சிறியவனாக்கினீர்‌; மகிமையிலும்‌ கனத்திலும்‌ அவனை முடிகட்டினீர்‌ சங்‌.8:5 5 


நமது வழிகாட்டியும்‌ நமது தோழனும்‌ 

அவரது வழிகாட்டுதலும்‌ தோழ 
மையும்‌ நம்மை உற்சாகப்படுத்த 
வேண்டும்‌. தேவகுமாரனாக இவ்வுலகில்‌ 
வாழ்ந்த அவர்‌ பிதாவின்‌ வலதுபாரிசத்தில்‌ 
வீற்றிருந்தாலும்‌ நமக்கு வழிகாட்டி 
யாகவும்‌ தோழனாகவும்‌ தொடர்ந்து 
இருக்கிறார்‌. தமது பிள்ளைகள்‌ அனை 
வரையும்‌ எப்போதும்‌ அவர்‌ நோக்கிக்‌ 
கொண்டே இருக்கிறார்‌. இரண்டு பேரா 
வது மூன்று பேராவது அவரது நாமத்தில்‌ 
கூடும்‌ இடத்தில்‌ அவர்‌ பிரசன்னராயிருக்‌ 
கிறார்‌. அவர்‌ சமாதானத்தை அருளு 
கிறவராக இருக்கிறார்‌. அவரை நேசிக்கிற 
அனைவரோடும்‌ அவர்‌ இருக்கிறார்‌. தூய 
ஆவியானவர்‌ மூலமாக அவரது 
பிரசன்னம்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 
அவர்‌ தேவனும்‌ மனிதனுமாயிருந்து 
நம்மோடு பங்குகொள்ளுகிறவரா 
யிருக்கிறார்‌. 


உலகத்திற்கு இது ஒரு புதிரான 
அனுபவம்‌. ஆயினும்‌ நமக்கு இது ஒரு 
ஆவிக்குரிய அனுபவம்‌. ஆவியானவர்‌ 
இந்த அனுபவத்தைத்‌ தருகிறார்‌. இது 


உண்மையான அனுபவம்‌. 


கிறிஸ்து நம்மோடிருப்பது 
நமக்கு பெலனாயிருக்கிறது. அவரைச்‌ 
சார்ந்திருப்பதால்‌ நமது கஷ்டங்கள்‌ 
மறைகின்றன. யோசுவாவிடம்‌ தேவன்‌, 
“நான்‌ உனக்குக்‌ கட்டளையிடவில்‌ 
லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, 
திகையாகே, கலங்காதே, நீ போகும்‌ 
இடமெல்லாம்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்னோடே இருக்கிறார்‌” என்றார்‌ 
யோசு. 1:9. 











நமது துன்பங்களிலெல்லாம்‌ 
இயேசு நம்மோடிருக்கிறார்‌. அவரிட 
மிருப்பது தெய்வீக மனதுருக்கம்‌ மட்டு 
மல்ல சகோதர மானிட மனதுருக்கம்‌. 
அவர்‌ தமது உலக வாழ்வின்‌ அனுபவங்‌ 
களை நினைவுகூருகிறார்‌. மனித இருத 
யங்களின்‌ கண்ணீர்களையும்‌ பயங்‌ 
களையும்‌ அவர்‌ புரிந்து கொள்ளுகிறார்‌. 
நாம்‌ பூமியில்‌ பாடுகளை அனுபவிக்கும்‌ 
போது, அவர்‌ நமக்காக பரத்தில்‌ ஆசாரி 
யனாக மன்றாடுகறொர்‌. அங்கு பாவமும்‌ 
துக்கமும்‌ பிரவேசிப்பதில்லை. அவர்‌ 
தேவனாகவும்‌ நமது சகோதரனாகவும்‌ 
காணப்படுகிறார்‌. அவர்‌ இங்கும்‌ 
நம்மோடிருக்கிறார்‌. இவர்தான்‌ அன்று 
சாத்ராக்‌, மேஷாக்‌, ஆமெத்நேகோ 
ஆகியோர்‌ அக்கினி சூளையில்‌ போடப்‌ 
பட்ட போது நான்காவது நபராக 
அவர்களோடு உலாவினார்‌. அவர்கள்‌ 
மேல்‌ அக்கினி பலவந்தம்‌ செய்யமுடிய 
வில்லை. இது போலவே விசுவாசிகளை 
அவர்களது தொல்லைகளில்‌ அழகாக 
வெளிக்கொண்டு வருகிறார்‌. 


ஆத்துமா தனித்து விடப்பட்ட 
நிலையில்‌ இயேசு நம்மோடிருக்கிறார்‌. 





யிடத்தில்‌ பிறந்த கிறிஸ்து இம்மானு 
வேலாக நம்மோடிருப்பவர்‌ என்று 
குறிப்பிடுகிறார்‌. அவர்‌ இன்று பரலோகத்‌ 
இல்‌ நமது பிரதான ஆசாரியராகப்‌ பரிந்து 
பேசிக்‌ கொண்டிருக்கிறார்‌. இப்போதும்‌, 
“இதோ நான்‌ சதா காலங்களிலும்‌ உங்க 
ளோடிருக்கிறேன்‌” என்கிறார்‌. 


நமது ஆத்துமா சோர்ந்து அமைதலாகி 
விடும்போதும்‌, அலைகள்‌ நம்மீது மோதி 
பயமுறுத்தும்‌ போதும்‌ அவர்‌ நம்மை 
மறந்து தூங்குவது போல்‌ தோன்றி 
னாலும்‌ அவர்‌ இம்மானுவேலாக 
நம்மோடிருக்கிறார்‌. “அற்ப விசுவாசி 


(6-ம்‌ பக்கம்‌ பார்க்க) 


6 உம்முடைய கரத்தின்‌ கிரியைகளின்மேல்‌ நீர்‌ அவனுக்கு ஆளுகைதந்து, சகலத்தையும்‌ அவனுடைய பாதங்களுக்குக்‌ கீழ்ப்படூத்தினீர்‌ சங்‌. 8:6. 


6-ம்‌ பக்க தொடர்ச்சி) 
களே! என அழைத்து அவர்‌ நம்மோடி 
ருப்பதைக்‌ காண்பிக்கிறார்‌. 

சில வேளைகளில்‌ மனம்‌ 
சோர்ந்து ஆண்டவர்‌ உயிர்த்தெழுந்ததை 
நம்பமுடியாமல்‌ துக்கத்தோடி ருந்தாலும்‌ 
இயேசு நம்மோடிருக்கிறார்‌. எந்த பாதை 
ஓடுக்கமாயிருந்தாலும்‌ இயேசு அதன்‌ 
வழியாகக்‌ கடந்து நம்மிடம்‌ வருவார்‌. 
இதயத்தின்‌ ஆழம்‌ துக்கம்‌ நிறைந்த 
காயிருந்தாலும்‌ அவர்‌ நம்மிடம்‌ “உங்கள்‌ 
இருதயம்‌ கலங்காதிருப்பதாக' எனக்‌ 
கூறுவார்‌ யோவா. 14:1. 





பேதுருவை போல அவரை நாம்‌ 
மறுகலித்தாலும்‌ வேகமாக, மிக உருக்கத்‌ 
துடன்‌ நம்மைப்‌ பார்த்து தமது பார்வை 
யால்‌ மனந்திரும்பச்‌ செய்வார்‌ சங்‌.32:8. 
இயேசு நம்மோடிருக்கிறார்‌. மூன்று 
முறை மாம்சத்திலுள்ள முள்ளை எடுக்கும்‌ 
படியாக விண்ணப்பம்‌ செய்தும்‌, அது 
எடுக்கப்படாவிட்டாலும்‌, “என்‌ இருபை 
உனக்குப்‌ போதும்‌' 2 கொரி.1.2:9 என்று 
கூறி நம்மோடிருப்பார்‌. 


இடேபசுநம்மோழருந்தால்‌. . . .. 


1. இயேசு ரும்மோடிருந்கால்‌ எந்த குறைவும்‌ ருமக்கு 
இல்லை: 

அவரது பிரசன்னம்‌ மட்டுமே 
நமக்கு எல்லாமாயிருக்கிறது. அவரே 
நமது ஜீவன்‌. அவர்‌ எப்போதும்‌ நம்மோடி 
ருப்பவர்‌. நமது ஜீவனுக்கு ஜீவனாயி 
ருப்பது அவரே. எனவே அவர்நம்மோடு 
இருப்பது உண்மையிலும்‌ உண்மை. 





2. அவர்‌ ரும்மோடிருர்தால்‌ எல்லாவற்றையும்‌ ரும்மால்‌ 
செய்யக்கூமும்‌ :- 

நான்‌ உனக்குக்‌ கட்டளையிட 
வில்லையா? பயப்படாகே' என்று 
யோசுவாவுக்குக்‌ கட்டளையிட்டார்‌ 
நமது தேவன்‌. அவர்‌ நமது கர்த்தரும்‌ நமது 
பெலனுமாவார்‌. நமக்காகப்‌ போராடி 
னவர்‌. நம்மிலிருந்து பலமாய்‌ கிரியை 
செய்கிறவர்‌. அவர்‌ எப்போதாவது 
நினைவு கூரப்படுகிறவரல்ல. அவர்‌ 
பயத்தின்‌ காரணமாகவோ நன்றி 
செலுத்துவதற்காகவோ எண்ணப்படுகிற 
வரல்ல. அவர்‌ எப்போதும்‌ நம்மோடிருப்‌ 
பவர்‌. இதுவே கிறிஸ்தவனின்‌ பெலன்‌. 
நமது சோதனைகளிலும்‌, கடமை 
களிலும்‌, துக்கங்களிலும்‌, நம்மோடி 
ருக்கிற அவரைச்‌ சார்ந்து கொள்ள 
வேண்டும்‌. அப்போது அவருடைய கிருபை 
நமக்குப்‌ போதுமானகாயிருக்கும்‌. 





3. ஒரு அமைதலான நதி போல நமது 
வாழ்வு அமைய வேண்டும்‌. அது 
தொடர்பாக, உறுதியுடன்‌ இசைவுடன்‌ 
நீர்‌ பெருகி பெருகி அழகுடன்‌ இருபுற 
முள்ள கரைகளைச்‌ செழிப்பாக்கி 
அதனால்‌ மக்களை சந்தோஷப்படுத்தி 
இறுதியாக எல்லையற்ற கடலில்‌ 
விழுகிறது. நமது வாழ்வும்‌ இவ்வாறு 
மற்றவர்களுக்குப்‌ பயன்படுவதாகவும்‌, 
சந்தோஷத்தை அளிப்பதாகவும்‌ இறுதி 
யில்‌ தேவன்‌ ஆயத்தம்‌ பண்ணின எல்லை 
யற்ற ஆசீர்வாதத்தில்‌ முடிவதாகவும்‌ 
இருக்க வேண்டும்‌. இயேசு நம்மோ 
டிருப்பதால்‌ எந்த நூளும்‌ கவலையோ 
சந்தேகமோ குளிர்ந்த நிலையோ நம்மில்‌ 








காணப்படவேண்டாம்‌. அவை பாவத்‌ 
தோடும்‌ உலகத்தோடும்‌ தொடர்புடை 
யவை. நமது வாழ்வு அனுதினமும்‌ 
கிறிஸ்துவின்‌ வாழ்வாயிருக்க வேண்டும்‌. 

அப்போஸ்தலனாகிய பவுலின்‌ 
மாதிரியைப்‌ பார்ப்போம்‌. அவர்‌ 
ஆண்ட வரின்‌ தரிசனத்தைப்‌ பெற்ற நாள்‌ 
முதல்‌ அவரையே பின்பற்றினார்‌. “சதா 
காலமும்‌ உங்களுடனிருக்கிறேன்‌' என்று 
சொன்ன ஆண்டவரை மட்டும்‌ அவர்‌ 
பின்பற்றினார்‌. கிருபையினால்‌ தனக்கு 
குரிசனம்‌ கொடுத்த ஆண்டவரை அந்நேர 
முதல்‌, “நல்ல போராட்டத்தைப்‌ போரா 
டினேன்‌, ஓட்டத்தை முடித்தேன்‌” என்று 
சொல்லி ஓட்டத்தை முடிக்கும்‌ வரை 
பின்பற்றினார்‌. அவர்‌ ஒருபோதும்‌ 
பின்னிட்டுத்‌ திரும்பவில்லை. சோர்‌ 
படையவுமில்லை. துக்கங்கள்‌, பாடுகள்‌, 
அந்தகாரம்‌ நிறைந்த பயங்கள்‌ யாவற்றை 
யும்‌ அவர்‌ சந்தித்தார்‌. மரணம்‌ அவரைக்‌ 
தொடர்ந்தது. ஓவ்வொரு நாளும்‌ 





வருகையின்‌ தூதன்‌ 
அவரது ஆட்சிக்கு முடிவில்லை. 
முழவு வந்து கொண்டிருக்கிறது 


இயேசு முடிவு மட்டும்நம்மோடி 
ருப்பவர்‌. ஆனால்‌ முடிவு இல்லை. 
உலகத்திற்கு ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டு. 
அனால்‌ உலகம்‌ அதைக்குறித்து நிர்விசார 
மாயிருக்றெது. கிறிஸ்துவின்‌ வருகையை 
எதிர்பார்த்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 
கிறிஸ்துவை புறக்கணிப்பவர்களுக்கான 
ஆபத்தான காலம்‌ சமீபித்து விட்டது. 
பூமியையும்‌ வானத்தையும்‌ படைத்த 
தேவனை விசுவாசிக்கிற நாம்‌ 
அவருடைய குமாரனாகிய இயேசு 
கிறிஸ்துவை விசுவாசிப்பது அவசியம்‌. 





குங்களைக்‌ கிறிஸ்தவர்கள்‌ என்று 
சொல்லிக்‌ கொள்ளுகிற அனேகருடைய 
வாழ்விலும்‌ குளிர்ந்த நிலைதான்‌ 
காணப்படுகிறது. மட்டுமல்ல, அவர்கள்‌ 
சிலுவைக்கு எதிரிகளுமாயிருக்கறார்கள்‌. 
ஆனாலும்‌ கிறிஸ்து நம்மோடிருப்பதால்‌ 
நாம்‌ தைரியத்துடன்‌ முன்னேறுவோம்‌. 





மரணத்தின்‌ அனுபவங்கள்‌ ஏற்பட்டன. 
ஆனாலும்‌ இயேசு அவரோடிருந்த 
படியால்‌ உயிர்த்தெழுதலின்‌ சந்தோஷம்‌ 
அவரில்‌ காணப்பட்டது. 
4. இயேசு ரும்‌0மாடிருப்பதால்‌ பரலோகம்‌ ரும்ம்ல்‌ 
ஆரம்ப்த்துவீட்டது :- 

ஏனெனில்‌ ஆண்டவரோடு 
வாழுவது ஆசீர்வாதமான நித்திய வாழ்வு. 
இயேசு நித்தியமானவர்‌, எனவே நாமும்‌ 
அவரோடு நித்தியமாக வாழலாம்‌. அவ 
ரோடு வாழ்வதால்‌ எதிர்கால ஆசிர்வாதங்‌ 
களை அவரது சமூகத்தில்‌ இப்போதே 
அனுடவிக்கலாம்‌. இந்த அந்தகார உலகில்‌ 
அவர்‌ நமது ஒளியாயிருக்கிறார்‌. மரண 
இருளின்‌ பள்ளத்தாக்கிலும்‌ நித்திய 
நகரத்திலும்‌, பரம எருசலேமிலும்‌ அவர்‌ 
நம்மோடு இருக்கிறவர்‌. அவரே தேவ 
ஆட்டுக்‌ குட்டி, நல்ல மேய்ப்பன்‌, விசு 
வாசிகளின்‌ ஆண்டவர்‌. பூமியிலே அவர்‌ 
ஆளுகிறவர்‌, பரலோகத்திலும்‌ பரிசுத்த 
வான்களோடு ஆட்சி செய்கிறவர்‌. 





இயேசு நமது நம்பிக்கையும்‌ 
எதீர்காலுமாயிருக்கிறார்‌ 


இயேசுவே அல்பாவும்‌ ஓமேகாவு 
மானவர்‌. அவர்‌ பரத்திலிருந்து வர நாம்‌ 
காத்திருக்கிறோம்‌. அவர்‌ வரும்போது 
அவரை நாம்‌ மகிமையில்‌ தரிசிப்போம்‌. 
இப்போது அவர்‌ நம்மோடிருப்பதுபோல்‌ 
என்றும்‌ அவரோடு வாழுவோம்‌. 

விசுவாசிக்கிற இருதயம்‌ இதோ 
உலகத்தின்‌ முடிவு பரியந்தம்‌ சகல 
நாட்களிலும்‌ உங்களோடிருக்கிறேன்‌' 
என்பதற்குப்‌ பதிலாக 'ஆமென்‌' என்று 
சொல்லுவோம்‌. ஆமென்‌ என்பது உத்தம 
சாட்சிக்குரிய வார்த்தை. மகிழ்ச்சி 
யோடே நாமும்‌ ஆமென்‌ என்போம்‌. 
நமது அனுதின வாழ்வில்‌ அவருக்காகவும்‌ 
அவருடைய சுவிசேஷத்திற்காகவும்‌ 
சாட்சியாக வாழுகிற நாம்‌ 'கர்த்தராகிய 
இயேசுவே வாரும்‌ ஆமென்‌' என்போம்‌. 


நான்‌ ஏண்‌ தேவனால்‌ அதிகமாக பயன்படூத்தப்படவில்லை? 
Why am | not more used of God 
Keith Brooks (1888-1954) 


நாம்‌ வாழும்‌ இக்காலத்திற்கு ஏற்ற 
ஒரு உவமையை அண்ட வர்‌ கூறியிருக்‌ 
கிறார்‌. பத்துக்‌ கன்னிகைகளைக்‌ குறித்த 
அந்த உவமை மக்‌.25:1-10 வசனங்களில்‌ 
கூறப்பட்டுள்ளது. மணவாளனோடு 
செல்ல தகுதி பெற்றவர்கள்‌, பாதி ராத்திரி 
யிலே பாதை காண்பிக்க வெளிச்சம்‌ தரும்‌ 
விளக்குகளையும்‌ அதோடு பாத்திரத்தில்‌ 
எண்ணையையும்‌ வைத்திருந்தவர்கள்‌ 
மட்டுமே. 





இன்று போர்க்கிறிஸ்தவார்களாக 
வாழுகிறவர்களுக்கு திடுக்கிடும்‌ செய்தி 
இங்கு இருக்கிறது. எண்ணெய்‌ வராத 
வரண்ட திரியுடன்‌ கூடிய விளக்குகளை 
நமது கரத்தில்‌ பிடித்திருப்பதால்‌ என்ன 
பயன்‌? தேவ பயத்தின்‌ தோற்றம்‌ மட்டும்‌ 
இருந்தால்‌ போதாது. வல்லமையில்லா 
விட்டால்‌ பயனில்லை 2 தமோ.3:5-ல்‌ 
தேவபக்தியின்‌ வேஷத்தைக்‌ தரித்து 
அதின்‌ பெலனை மறுகலிக்கிறவர்கள்‌ 





என்று வாசிக்கிறோம்‌. வேதபுஸ்த 
கத்தைக்‌ கரங்களில்‌ வைத்திருக்கும்‌ 
அநேகர்‌ தூய ஆவியின்‌ வல்லமையைத்‌ 
தங்கள்‌ வாழ்வில்‌ பெறவில்லையே. 


தூய ஆவியானவரின்‌ ஆளுகை 
தனிப்பட்ட பாதுகாவலுக்காக மட்டும்‌ 
உரியதல்ல. அது ஒருவரை கிறிஸ்துவுக்‌ 
காக பயனுள்ள சாட்சியாக மாற்றக்‌ 
கூடியது யோவா.7:38-39. இந்த கிருபை 
யின்‌ காலம்‌ முடிவுறும்‌ காலத்தில்‌ கர்த்தர்‌ 
கூறுவது : “பரிசுத்த ஆவி உங்களிடத்தில்‌ 
வரும்போது நீங்கள்‌ பெலனடை வீர்கள்‌” 
என்பதாகும்‌. 





தூய ஆவியானவர்‌ ஒருவரே 
பாவ உணர்வை ஏற்படுத்தி, ஆத்துமாக்‌ 
களை மறுரூபப்படுத்த முடியும்‌. 
படிப்பின்‌ பெருமை, திறமைகள்‌, 
நபரத்துவம்‌ ஆகியவற்றின்‌ பெருமை 
மக்களில்‌ குழப்பத்தை ஏற்படுத்தக்‌ 


கூடியவை. (7-ம்‌ பக்கம்‌ பார்க்க) 


ஆகஸ்ட்‌ 2021 
(2-ம்‌ பக்க தொடர்ச்சி) 
தேவன்‌ எளியவர்களைக்கொண்டு 
மிகப்பெரிய காரியங்களைச்‌ செய்கி 
றவர்‌. பலவீனரைக்‌ கொண்டு பலவான்‌ 
களைக்‌ தாழ்த்துறெவர்‌. கல்வியறிவற்ற 
வர்களைக்‌ கொண்டு, தமது பணிகளை 
நிறைவேற்றி கல்வியாளர்களைத்‌ தோல்‌ 
வியடையச்‌ செய்கிறவர்‌. ஏனெனில்‌ 
அவர்கள்‌ தங்களை வெறுத்து ஆவியான 
வருக்கு முக்கியத்துவம்‌ அளித்தவர்கள்‌. 
பரிசுத்த வாழ்வு, தேவ சேவை, 
ஆவிக்குரிய செழிப்பு ஆகியவற்றிற்குக்‌ 
காரணர்‌ தூய ஆவியானவர்‌. தாவீதைப்‌ 
போல கோலியாத்தைக்‌ கொன்றவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ இயேசுவுக்கு 
சிங்காசனமளித்து, ஆவியானவருக்குத்‌ 
குங்களை வளைந்து கொடுக்கும்‌ கருவி 
களாக  அர்ப்பணித்தவார்களென்று 
கூறுவதில்‌ தவறில்லை ரோமர்‌ 6:13. 
இந்த சத்தியத்தை அறிந்து 
கொள்ளுவது மிக முக்கியம்‌. பிசாசான 
வன்‌ தனக்கு இன்னும்‌ கொஞ்சகாலமே 
உண்டென்று அறிந்து (வெளி. 12:13) 
மனிதனை வழிமாரச்‌ செய்து, படுகுழியி 
லிருந்து பிசாசுகளை அவிழ்த்துவிடுகிறான்‌. 
மணவாளன்‌ வரும்‌ காலம்‌ நெருங்கி 
விட்டது. ஆனால்‌ மக்களோ ஆவிக்குரிய 
இருளில்‌ தடவிக்‌ கொண்டிருக்கின்றன. 
சபை தன்‌ சாட்சியை இழந்து நிற்கிறது. 
கிறிஸ்தவர்கள்‌ பல்‌ வேறு நற்பணிகளில்‌ 
ஈடுபட்டிருந்தாலும்‌ அவர்கள்‌ கரங்களி 
லிருக்கும்‌ விளக்குகளில்‌ எண்ணெய்‌ 
இல்லை. ஏதோ அங்கொன்று இங்கொன்‌ 
றுமாக ஆவியால்‌ நிரப்பப்பட்ட மக்கள்‌ 
தேவ வல்லமையால்‌ ஆத்துமாக்களைக்‌ 


திறிஸ்துவண்டை நடத்துகின்றனர்‌. 








உடல்‌ வளர்ச்சியுள்ள மக்களை 
உருவாக்க வேதம்‌ போதிக்கவில்லை. 
அர்ப்பணமுள்ள மக்களே தேவனுக்குத்‌ 
தேவை. தனிப்பட்ட தகுதிகள்‌ இல்லாத 
வார்களாயினும்‌ தங்களை முற்றிலும்‌ 
அர்ப்பணிக்கிறவர்களைக்‌ கொண்டு 
அசாதாரணமான செயல்களை தேவன்‌ 
செய்யக்கூடியவர்‌. 

“வல்லமை தேவனுடையது” 
சங்‌. 62:11. கிறிஸ்துவின்‌ பணி மனோ 
குத்துவ வலிமையாலோ, மாம்ச பெல்‌ 
னாலோ செய்யக்கூடியகல்ல. உங்கள்‌ 
விளக்கில்‌ எண்ணெய்‌ இருக்கிறதா? 
நீங்கள்‌ வேதவசனத்தின்படி ஆவியால்‌ 
நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? இது ஒரு 
கட்டளை எபேி.5:18. 'கர்க்கரிலும்‌ 
அவருடைய சத்துவத்தின்‌ வல்லமை 
யிலும்‌ பலப்படுங்கள்‌' எபேசி.6:10. 
தேவன்‌ தமது பிள்ளைகள்‌ வல்லமை 
யுள்ளவர்களாகவும்‌ பயனுள்ளவர்களாக 
வும்‌ இருப்பதையே விரும்புகிறார்‌. 

“தேவனே என்னை ஆராய்ந்து 
என்‌ இருதயத்தை அறிந்து கொள்ளும்‌, 
என்னை சோதித்து என்‌ சிந்தனைகளை 
அறிந்து கொள்ளும்‌; வேதனை உண்டாக்‌ 
கும்‌ வழி என்னிடத்தில்‌ உண்டோ என்று 
பார்த்து, நித்திய வழியிலே என்னை 
நடத்தும்‌ ௪ங.139:23-24. ஆத்துமா சுயத்‌ 
தினால்‌ நிரம்பியிருந்தால்‌ ஆண்ட 
வருக்கோ, அவரது சத்துவத்தின்‌ வல்ல 
மைக்கோ அங்கு இடமிருப்பதில்லை. 
கர்த்தரின்‌ மகிழ்ச்சி நம்மை நிரப்ப 








ஆகாயத்துப்‌ பறவைகளையும்‌, சமுத்திரத்து மச்சங்களையும்‌, .... அவனுடைய பாதங்களுக்குக்‌ கீழ்ப்படுத்தினீர்‌ சங்‌.8:8 


வேண்டும்‌. அவர்‌ பெருகவும்‌ நாம்‌ 
சிறுகவும்‌ வேண்டும்‌ யோவா.3:30. 

தூய அவியானவரின்‌ வல்ல 
மையை இழந்தவர்களாக நாம்‌ நிற்கி 
றோம்‌. அவருக்கு நாம்‌ நம்மை முற்றிலும்‌ 
அர்ப்பணித்திருந்தால்‌ சோதனைகளில்‌ 
நாம்‌ சோர்ந்திருக்கமாட்டோம்‌. பயம்‌ 
நம்மை மேற்கொண்டிராது, கடமை 
களில்‌ தவறியிருக்கமாட்டோம்‌. 

அப்போஸ்தலர்‌ காலத்தில்‌ அவி 
யானவர்‌ விசுவாசிகளுக்குள்ளே இறங்‌ 
இயபோது கிறிஸ்துவின்‌ பிரசன்னத்தை 
அவர்கள்‌ உணர்ந்தார்கள்‌. அவர்கள்‌ வாழ்‌ 
வின்‌ அனைத்துப்‌ பகுதிகளும்‌ கிறிஸ்து 
ஜீவிக்கிற சத்தியமாக நிரம்பி விட்டார்‌. 


7 


அவர்‌ உங்களை விசேஷித்த 
வார்களாக ஆக்குகிறார்‌. உங்கள்‌ வாழ்வில்‌ 
தொடர்புகொண்டு கிறிஸ்துவின்‌ பிர 
சன்னத்தால்‌ நறுமணமுடையதாக்கு 
வார்‌. அவர்‌ சமாதானத்தாலும்‌ சந்தோஷத்‌ 
தாலும்‌ உங்களை நிரப்புவார்‌. பரலோக 
அறையில்‌ வாசம்‌ பண்ணுவதுபோன்ற 
உணர்வை பெறுவீர்கள்‌. 

பிந்திப்போகுமுன்னே உங்கள்‌ 
பாத்திரத்தை எண்ணெயால்‌ நிரப்புங்‌ 
கள்‌. பரிசுத்த அவியானவரோடு நேரடி 
தொடர்பு ஏற்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌. 
நீங்கள்‌ உங்கள்‌ சரீரங்களைப்‌ பரிசுத்தமும்‌ 
தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு 
கொடுங்கள்‌. இதுவே நீங்கள்‌ செய்யத்‌ 





இந்த அனுபவம்‌ எந்த உத்தம 
விசுவாசிக்கும்‌ குறைக்கப்படுவதில்லை. 
அனைவரும்‌ கிறிஸ்துவின்‌ உணர்வால்‌ 
நிரப்பப்படுகின்றனர்‌. அவர்களில்‌ ஒரு 
புதிய மாற்றத்தை ஏற்படுத்தவும்‌, நித்திய 
வல்லமையின்‌ ஊற்றோடு தொடர்பை 
ஏற்படுத்தவும்‌ அவர்‌ காத்துக்கொண்டே 
இருக்கிறார்‌. 

இதைக்‌ குறித்து சிந்திக்க 
ஆயத்தமா? இந்த பரிபூரண வாழ்வை 
அறிவீர்களா? நான்‌ ஏன்‌ இன்னும்‌ 
அதிகமாக பயன்படுத்தப்படவில்லை 
என்று எப்போதாவது தேவனிடம்‌ 
கேட்டு பதில்‌ பெற்றதுண்டா? 





(2-ம்‌ பக்க தொடர்ச்சி 

11. அறிவிப்புகள்‌ 

1. வருகையின்‌ தூதன்‌ பத்திரிகையின்‌ 1-ம்‌ 
பக்கம்‌ மேல்‌ பகுதியில்‌ அச்சிடப்பட்டிருக்கும்‌ 
சந்தா ரூ.1 என்பதும்‌, 8-ம்‌ பக்கம்‌ கடைசியில்‌ 
அச்சிடப்பட்டிருக்கும்‌ அத்தனை விபரங்‌ 
களும்‌, முகவரியும்‌ அரசாங்கத்திற்காக 
அச்சிடப்படுகிறது. 
வாசகர்கள்‌ தயவாய்‌ 2-ம்‌ பக்கத்திலுள்ள 
அறிவிப்புகளையும்‌, முகவரிகளையும்‌, வங்கி 
விபரங்களையும்‌ மாத்திரம்‌ பயன்படுத்தும்‌ 
படி மிகவும்‌ அன்பாய்‌ கேட்கிறேன்‌. 

2. நியூபோர்ட்‌ தெரு பெயர்‌ வந்த விபரம்‌ : மேலை 
நாட்டு மிஷனெரி போதகரான Re.நீயுபோர்ட்‌ 
ஐயர்‌ (Rev. Newport) பெயரால்‌ இந்த தெரு 
அழைக்கப்படுகிறது என்பதை வாசகருக்கு 
அன்பாய்‌ அறிவிக்கிறேன்‌. 

3. மணியாடர்‌ அனுப்பும்போது உங்கள்‌ 
தொலைபேசி எண்ணை எழுதுகிறீர்கள்‌. 
அதுபோல உங்கள்‌ பத்திரிகை பதிவு எண்‌ 
கட்டாயம்‌ எழுதுங்கள்‌. 

4. காசோலைகளில்‌ ஏதாவது அடித்தல்‌ திருத்தல்‌ 
செய்தால்‌ சுருக்கமான கையெழுத்து 
போட்டால்‌ போதும்‌ என்கிற ஒழுங்கு காலாவதி 
ஆகிபோனது. தற்போது காசோலைகளில்‌ 
அடித்தல்‌, தீருத்தல்‌ செய்தால்‌ திருப்பி 
அனுப்பிவிடுவார்கள்‌. எங்கள்‌ வங்கி கணக்‌ 
கில்‌ பிடித்தமும்‌ செய்வார்கள்‌. சமீபத்தில்‌ 
அப்படிப்பட்ட ஒரு சம்பவம்‌ ஊழியத்தில்‌ 
ஏற்பட்டபடியால்‌ உங்களுக்கு அன்பாய்‌ 
அறிவிக்கிறேன்‌. 

5. காசோலைகளில்‌ வெஸ்லி தேவதாசன்‌ 
(WESLEY DEVADASON) என்று மட்டும்‌ 
எழுதுங்கள்‌. 

உங்கள்‌ காசோலைகளில்‌- 

ஆசிரியர்‌, 0110, தூதன்‌ 

எங்கள்‌ வங்கி A/c. No., IFS Code 

உங்கள்‌ முகவரி, பத்திரிகை பதிவு எண்‌ 
போன்ற எதையும்‌ எழுதாதீர்கள்‌. 


குக்க புத்தியுள்ள ஆராதனை ரோமர்‌ 12:1. 
ரினி தெய்லீக ஆண்டவரே, 
உமது ப்லிரீடந்நில்‌ இன்ற நான்‌ படைத்த பரிசுகளை 
இருளின்‌ நிறித்கும்‌ ஏற்றிக்‌ கொள்ளுமே 
மதி ஆலயத்தை ௮ல்ங்கரிக்க என்னிடம்‌ ஆபரணங்களில்லை 
உல்கம்‌ பிரசித்திபெற்ற பலிகஞுமில்லை 
னது நடுங்டும்‌ கரங்களால்‌ 
ஏனக்டு மிகவும்‌ சிறிய நாக தோன்றும்‌ ஏனக்டுரியலைகளை 
நீர்‌ மட்டும்‌ புரிந்து கெள்ளக்கூரியதனை 
எனக்டுரிய யாவற்றையும்‌ படைத்திவிடுகிறேன்‌. 
நமது தலையாய கடமை நாமே 
எழுப்புதலடைவதாகும்‌. 

உங்கள்‌ விபரங்களை காசோலை 
யோடு நீங்கள்‌ அனுப்பும்‌ கடிதத்தில்‌ எழுதினால்‌ 
போதும்‌. எங்களுடைய ஒவ்வொரு வங்கி 
கணக்குக்கும்‌ தனித்தனி Register வைத்துள்‌ 
ளோம்‌. அதீல்‌ உங்கள்‌ முகவரி, வங்கி, 
காசோலை எண்‌, தேதி உட்பட அனைத்தையும்‌ 
உடனே நாங்கள்‌ பதிவு செய்கிறோம்‌. உங்கள்‌ 
மொபைல்‌ எண்ணை கட்டாயம்‌ எழுதுங்கள்‌. 
உடனே உங்களை தொடர்பு கொள்ள அது 
உதவியாயிருக்கும்‌. 


ஒருவர்‌ அனுப்பிய காசோலையில்‌ - 
Pay வருகையின்‌ (சந்தா) தூதன்‌ 
என்று எழுதியிருந்தார்‌, அது செல்லாது. 


புதிய முகவரி பட்டியல்‌ 


சுமார்‌ 50 ஆண்டுகள்‌ பழைய 
முகவரி பட்டியலையே இன்னமும்‌ பயன்‌ 
படுத்தி வருகிறோம்‌. அதில்‌ அநேகர்‌ 
எந்தவித உதவியும்‌ செய்வதில்லை. அநேக 
ஆண்டுகளாக சந்தா அனுப்பி பழனெவர்‌ 
களை மாற்றவே முடியவில்லை. ஊழியத்‌ 
தின்‌அநேக 6 ்‌ சந்திக்கப்பபாமலே 
(6) நக்கி து. 
அன்பானவர்களே, உங்களில்‌ 
ஒருவருக்காவது பத்திரிகை நிறுத்தப்‌ 
படக்‌ கூடாது என்பதற்காக கெஞ்சி 
கேட்கிறேன்‌. கடந்த வருடத்தைப்‌ 
போல வாசகர்கள்‌ இன்னமும்‌ வருடத்‌ 
திற்கு ஒருமுறை ரூபாய்‌ 100, 200, 300 
என்று அனுப்பாதீர்கள்‌. 
2022-ம்‌ ஆண்டு பத்திரிகை அனுப்ப 
1. மாதந்தோறும்‌ ஊழியத்தை தாங்குங்கள்‌. 
2. இயலாதவர்கள்‌ வருடத்திற்கு ஒருமுறை 
குறைந்தபட்சம்‌ ரூபாய்‌ 500 அனுப்புங்கள்‌. 
3. வருடத்திற்கு ஒருமுறையாவது உங்கள்‌ வீட்டு 
மகிழ்ச்சியான நீகழ்ச்சிகளின்போது உதாரத்‌ 
துவமான காணிக்கை அனுப்புங்கள்‌. 
(8-ம்‌ பக்கம்‌ பார்க்கு 


8 எங்கள்‌ ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம்‌ பூமியெங்கும்‌ எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது! சங்‌.8:9 


(7-ம்‌ பக்க தொடர்ச்சி 


உதாரத்துவமாய்‌ கொருங்கள்‌ 





“அவர்கள்‌ மிகுந்த உபத்திரவத்‌ 
தினாலே சோதிக்கப்படுகையில்‌ கொடிய 
தரித்திரமுடையவர்களாயிருந்தும்‌, 
தங்கள்‌ பரிபூரண சந்தோஷத்தினாலே 
மிகுந்த உதாரத்துவமாய்க்‌ கொடுத்‌ 
தார்கள்‌. 

திராலரிக்குத்தக்கதாகவும்‌ திராலரிக்கு 
மிஞ்சியும்‌ கொருங்கள்‌ 

“மேலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ இராணிக்‌ 
குத்தக்கதாகவும்‌, தங்கள்‌ திராணிக்கு 
மிஞ்சியும்‌ கொடுக்க, தாங்களே மனதுள்‌ 
ளவார்களாயிருந்தார்களென்பதற்கு, நான்‌ 
சாட்சியாயிருக்கிறேன்‌.” 2 கொரி. 8:2,3. 


ஆஸ்கிகளால்‌ ஆண்டவருக்கு ஊழியஞ்‌ 
செய்யுங்கள்‌ 
“ஏரோதின்‌ காரியக்காரனான 

கூசாவின்‌ மனைவியாகிய யோவன்‌ 
னாளும்‌, சூசன்னாளும்‌ தங்கள்‌ ஆஸ்தி 
களால்‌ அவருக்கு ஊழியஞ்‌ செய்து 
கொண்டு வந்த மற்ற அநேகம்‌ ஸ்திர்களும்‌ 
அவருடனே இருந்தார்கள்‌” லூக்கா 8:3. 
11. ஆலோசனை 

உங்களில்‌ சிலர்‌ நாங்கள்‌ ஏழைகள்‌, 
எங்களால்‌ மாதந்தோறும்‌ காணிக்கை 
அனுப்ப இயலாது என்று எண்ணு 
கிறீர்கள்‌. வருகையின்‌ தூதன்‌ வாசிக்கிற 
சகோதரி ஒருவார்‌ அநேக ஆண்டுகளாக 
மாதந்தோறும்‌ ரூபாய்‌ 10 மணியாடர்‌ 
மூலமாக அனுப்பிக்‌ கொண்டிருந்தார்‌ 
கள்‌. இவர்கள்‌ ஏழைதானே! தற்சமயம்‌ 
அடிக்கடி ரூபாய்‌ 50 அனுப்பிக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 

உங்களுக்கு என்ன எழுதலாம்‌ 
என்று ஜெபத்தோடு ஆலோசித்த 
பொழுது, எனக்கு வந்த ஒரு ஆவிக்குரிய 
பத்திரிகையின்‌ செய்தி என்‌ கண்களில்‌ 
பட்டது. “தேவனுக்கு சித்தமானவைகளில்‌ 
தேறுதல்‌” என்ற பெரிய கட்டுரையில்‌ 6 
சின்ன தலைப்புகள்‌ உள்ளது. அதில்‌ 
ஒன்றை மாத்திரம்‌ கீழே அச்சிடுகிறேன்‌. 
கொடுப்பதில்‌ தேறுதல்‌ 

“அவர்கள்‌ முக்கதொனியா சடையாறி 

மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்‌ 
படுகையில்‌, கொடிய தரித்திரம்‌ உடைய 
வர்களாயிருந்தும்‌, தங்கள்‌ பரிபூரண 
சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்து 


வமாய்‌ கொடுத்தார்கள்‌. மேலும்‌ 


VARUKAYIN THOOTHAN 
7, Newport Street, W.C.C. Road, 

Nagercoil - 629 001. 

Kanyokumali District, 


SOUTH INDIA. 


Mobile: +91 095432 21008 
Whatsapp: +91 094897 40295 
email: varukayinthoothan @hotmail.com 





நாங்கள்‌ நினைத்தபடி மாத்திரம்‌ 
கொடாமல்‌, 6தவனுடைய சித்தத்தினா6ல 
முன்பு தங்களைக்‌ தாமே கர்க்கருக்கும்‌, 
பின்பு எங்களுக்கும்‌ ஓப்புக்கொடுத்‌ 
தார்கள்‌” (கொரி. 8:1-5). அப்போஸ்தல 
னாகிய பவுல்‌ மக்கதொனியா சடையா 
ரைக்‌ குறித்து கொரிந்து சபையாருக்கு 
எழுதும்போது, இச்சடையார்‌ தேவசித்‌ 
குத்தின்படி யே உதாரத்துவமாய்‌ கொடுப்‌ 
பதில்‌ தேறினவர்களாக இருந்‌ தனர்‌ என்று 
கூறுகிறார்‌. தேவனிடமிருந்து அளவில்‌ 
லாமல்‌ பெற்றுக்‌ கொள்ள ஒரே வழி 
'கொடுப்பது'. “கொடுங்கள்‌, அப்பொழுது 
உங்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. அமுக்கி 
குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய்‌ 
அளந்து உங்கள்‌ மடியிலே போடுவார்கள்‌” 
லூக்‌.6:389 என்று இயேசு கிறிஸ்து கூறுகி 
றார்‌. இது வாக்குத்தத்தமுள்ள புதிய 
ஏற்பாட்டின்‌ கற்பனைகளில்‌ ஒன்று. 
இயேசு கிறிஸ்துவின்‌ வார்த்தைகள்‌ 
ஒன்றாகிலும்‌ பொருளற்றதல்ல. நாம்‌ 
தேவசித்தத்தில்‌ தேற வேண்டுமானால்‌ 
உதாரத்துவமாக கொடுப்பதில்‌ தேற 
வேண்டும்‌. நாம்‌ தேவனுடைய ஊழியத்‌ 
திற்கும்‌ தரித்திரருக்கும்‌ கொடுத்து பழக 
வேண்டும்‌. எனவே கொடுத்து தேவனிட 
மிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்று தேவ சித்தத்தில்‌ கேறுவோமாக. 
கொடுக்கும்‌ சிந்தையை தேவன்‌ தாமே 
நமக்கு தந்தருளுவாராக. 


இ அத ஆட ஆம 











வழக்கமாக வாசகர்‌ கடிதங்களை 
அசிரியர்‌ கடிதத்தில்‌ முதலாவது அச்சிடு 
வதை அறிவீர்கள்‌. இம்மாதம்‌ வழக்கத்‌ 
திற்கு மாறாக வாசகர்‌ கடிதங்களை 
இறுதியாக அச்சிட்டு கடிதத்தை நிறைவு 
செய்கிறேன்‌. 
1. 04.06.2021 
அன்புள்ள ஐயா, 





நான்‌ தங்கள்‌ பத்திரிகையை மாதந்‌ 
தோறும்‌ படித்து வருகிறேன்‌. தங்களின்‌ தூதன்‌ 
தவறாமல்‌ எனக்கு கிடைக்கிறது. தங்களின்‌ 
தேவையை அறிந்து அடியேன்‌ 01.06.2021-ல்‌ 
தங்கள்‌ பத்திரிகைக்கு ரூபாய்‌ 500 அனுப்பி 
யுள்ளேன்‌. தாங்கள்‌ எனக்காகவும்‌ என்‌ குடும்பத்‌ 
திற்காகவும்‌ ஆண்டவர்‌ இயேசுவிடம்‌ வேண்டிக்‌ 
கொள்ளுங்கள்‌. 
TN 01643, வள்ளியூர்‌ 
2. ௪-௱/a।| வழியாக கடிதம்‌ அனுப்பிய அன்புத்‌ 
தம்பி, நான்‌ நம்புகிறபடி 2016-ம்‌ ஆண்டு 
மதுரையில்‌ நடந்த 7 மணி நேர உபவாச 
ஜெபத்தில்‌ மேடையில்‌ எனக்கு அருகில்‌ 
அமர்ந்திருந்தார்‌. அவர்‌ தகப்பனார்‌ காலத்தில்‌ 


பாறுதலை அளிக்கின்றன. 


காணப்படுகிறது. 


வருகையின்‌ தூகன்‌ 


“என்‌ நேசரின்‌ சத்தம்‌' நான்‌ விரும்பி படிக்கிற 
பத்திரிகைகளில்‌ ஒன்று. கடிதத்துக்காக 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ செலுத்துகிறேன்‌. 
அன்புத்‌ தம்பியை உள்ளத்தில்‌ நேசிக்கிறேன்‌. 
கடிதத்தை மொழிபெயர்க்க விரும்பவில்லை. 
கேட்கிறதற்கு காதுள்ளவன்‌ கேட்கக்கடவன்‌ 
மத்‌.11:15; 13:9; மாற்கு 9:4,23; லூக்கா 14:35. 
Reg. : Offering to the magazine ministry 


Dear ayya, Greetings to you in the sweet 
name of the Lord Jesus Christ. 


First of all | thank you for sending maga- 
zine every month without fail. God bless you 
and your ministries. 


| read carefully everything which was 
written in the magazine, and | got energy while 
I read it. Thank you so much. 


| know it's very hard to do it. Hard to pub- 
lish, hard to spend our Godly money 1௦ it. It's 
only possible with the help of the Lord and His 
grace alone. 


We are also can’t able to send our 
monthly magazine “En Nesarin Sattham” due 
to the financial lack and there's no conces- 
sion postage. So | publish two month once. 
Kindly pray for it. 

Kindly pray for me that | was affected by 
the corona virus for about a month. Now | am 
feeling better and getting healing day by day. 
Kindly pray for complete recovery. 

And | was insisted by the Holy spirit while 
was reading your magazine, so | sent small 
offering Rs.500/- on 04.05.2021 (IMPS Ref no. 
112421671188) via Net Banking to your Punjab 
National Bank, for your magazine ministry. 
Thank You. 

Continually | am praying for you all. 
Kindly remember us in your prayers. 
May God bless you all 
ஆண்டவருக்கு சித்தமானால்‌ அடுத்த 
மாதம்‌ ஆசிரியர்‌ கடிதத்தில்‌, ஆண்டவர்‌ 
இடயேசுவை போல ஜெயிப்பது எப்ப? என்று 
எழுதுவேன்‌. 
“Prayer is spending time with the LORD” 
ஆண்டவர்‌ இயேசு உங்களை ஆசீர்‌ 
வதிப்பாராக. 


தேவ கிருபை உங்களோடிருப்பதாக. 


உதவி : 94897 40295 உங்கள்‌ சகோதரன்‌, 
அலுவலகம்‌: 95432 21008 எனஸ்லி 6தலதாகன்‌ 
சமயம்‌  :10-01;02-06 (WESLEY DEVADASON) 


PRAYER is a place of resting in God’s presence 


சிந்தனைக்கு 
விட்டுக்கொடூத்தல்‌ என்ற பலவீனத்தினிமித்தம்‌ அனேக சபைகள்‌ இன்று 
உலகத்தீற்குரியதாகிவிட்டன. அதாவது உலகத்திலிருப்பது போன்ற பல 
பாவங்கள்‌ சபைக்குள்‌ பரவிக்‌ கிடக்கின்றன. 
உப்பாகவும்‌ ஒளியாகவும்‌ தூய்மையுடன்‌ மாதிரியாக வாழும்படி அழைக்கப்பட்ட 
சபை தன்‌ தனித்தன்மையை இழந்துவிட்டது. 
நம்பிக்கையும்‌ விசுவாசமும்‌ இரு கிருபைகள்‌. துன்பமாம்‌ அலைகடலில்‌ 
கிறிஸ்தவன்‌ மூழ்காமலிருக்க அவை மிதவைகளாய்‌ செயல்படுகின்றன. சோர்ந்து 
போன ஆத்துமாவுக்கு மருத்துவ குணம்‌ கொண்ட நீரைப்போல இளைப்‌ 


புயலின்‌ மத்தியில்‌ நங்கூரம்‌ ஒரு கப்பலைத்‌ தாங்குவதுபோல்‌ நம்பிக்கையும்‌ 
தங்களைக்‌ கிறிஸ்தவர்கள்‌ என்று சொல்லிக்‌ கொள்ளுகிற அனேகருடைய 


வாழ்விலும்‌ குளிர்ந்த நிலைதான்‌ காணப்படுகிறது. மட்டுமல்ல, அவர்கள்‌ 
சிலுவைக்கு எதீரிகளுமாயிருக்கிறார்கள்‌. 


Printed and Published by Wesley Devadason and Printed at Varukayin Thoothan Offset Press and Published at 3/8, Newport Street, Nagercoil - 629 001. 


Editor : Wesley Devadason 


